1 


- G. SURYANARAYANA SASTRI, 5. A. 


௨ 


திருச்சிற்றம்பலம்‌ 
மதிவாணன்‌ 


புதுவது புனைந்ததோர்‌ செந்தமிழ்க்‌ கதை 


்‌ இ௮ 
சென்னைல்‌ றிஸ்தவ கலாசாலைக்‌ 
தலைமைத்‌ தமிழ்ப்‌ பண்டி தராயிருந்து 


காலல்சேன்ற 
வி. கோ. சூரிலகாராயண சாஸ்திரியார்‌, பி. ஏ., 
இயற்றியது 


மதுை 
வி. சூ. சுவாமிநாதன்‌ 
வெளியிட்டது 
[பதிப்புரிமை] 


உரிமையுைரை 
எழு£ர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம்‌ 
கெனினு மினிய செய்யுளயாத்‌ திடினுஞ்‌ 
செரந்தமி முரைவகுத்‌ திடினு 
மேனெனக்‌ கேளா திருக்குமிந்‌ நாளி 
லின்றமிழ்ப்‌ புலவரைக்‌ காப்பல்‌ 
யானென வெழுர்திங்‌ கெந்தமக்‌ குதவு L ப 
மியல்புளா யெழிற்கலைப்‌ புந்தி gf 
மானெனு முத்துக்‌ குமாரசா மிப்பேர்‌ 


வள்ளலே மிதகொளாய்‌ மகிழ்ந்தே. (5) 


# 


Fourth Edition—1000 Copies 


7 


முகவுரை 
மவரணன்‌ என்னும்‌ பெயரிற்‌ புதுவது புனைந்த இக்‌ 
செர்தயிழ்ச்‌ றெ கதை, 1897- -ஆம்‌ ஆண்டு முதல்‌ £ ஞான 
போதினி யென்றமாதார்தஃ கீதமிழ்ப்பத்‌ இரிகையின்கட்ிறிது 
சிறிதாக வெளிப்பவெதாயிற்று, காலஞ்சென்ற ராவ்‌ பகதூர்‌ 
சி. வை. தாமோதரம்‌ பிள்ளையவர்கள அ வேண்டுகோஹுன்‌ 


படி வகுக்கப்பட்ட இர்தூல்‌ அன்னா ரிருக்ககாலத்‌ திலேயே 


முற்றப்பெறாது போனமைபற்றிப்‌ பெரிதும்‌ மனமுளை 
கின்றேன்‌. 
இனித்‌ தமது பத்திரிகையினின்றும்‌ பெயர்த்து அசுட்‌ 


டிக்‌ கொள்ளுமாறு விடையளித்த ஞானபோ தினிப்பத்திராதி 
யர்‌ ்‌ மாரா ஸ்ரீ மஃ ௬. பூரணலிங்கம்‌ பின்ளையவர்களது ௧௫ 


த்திறம்‌ ஒருபொழுதும்‌ மறக்கற்பாலதன்று, இப்பதிப்பிற்‌ 
& ஞானபோ தினிப்‌ பதிப்பிற்கும்‌ ௮ இகாரவமைப்பின்‌ மட்‌ 
டிற்‌ சிறிது வேற்றுமை காணப்படும்‌. இதனை யசஜசிடதெற்கண்‌ 
உடனின்‌ அதவிய எர்தம்‌ “இயற்றமிழ்‌ மாணவர்‌? ஈன்றி என்‌ 
அம பாராட்டற்பாலதே. 
மத்றது,அவகாசக்குதைவினாலும்‌, அதி வியா திகளானும்‌, 
யாம்‌ இர்தூலினை யெண்ணியாங்கு முடித்தத்யெலா து 
போயிற்று. இதனையும்‌ இர்‌ நூலீன்கண்‌ ஆங்காங்குக்‌ காணப்‌ 
படும்‌ ஏனைய பிழைகளையும்‌ பேரறிவானமா தா பொருட்‌ 
படுத்தவின்‌ றி அன்புடன்‌ ஏற்றுப்படி த்‌ து எளியேமைமடுழ்விப்‌ 


| யபரென்னுர்‌ துணிவுபற்றி இதனை வெளிப்படுத்தா நின்றேம்‌.. 


வி. கோ. சூ. 


16—5—1902 
சென்னை 


- 


உ 


இிருக்‌ிற்றம்பலம்‌ 


மதிவாணன்‌ 


கடவுள்‌ வாழ்த்து 


நேரிசை வேண்டா 
அன்போ டருணல்‌ லறத்தோ டெழினலஞ்சான்‌ 
மன்போர்‌ மதிவாணன்‌ மாண்பெயரா-னின்படோங்குஞ்‌ 
செய்ய தமிழுரையிற்‌ சீர்த்தகதை சொல்லவருள்‌ 
செய்யு மிறைவன்‌ றந்‌ ௮. 


é நப: 


முதல்‌ அத்தியாயம்‌ 


மருகன்‌ வருகை 

திருவளர்ந்தோங்கும்‌ பரதகண்டத்துப்‌ பாண்டிய 
நாட்டுத்‌ தலைகராகிய மதுரை யென்னும்‌ மாநகரத்து 
வையையாழற்றின்‌ வடகரைக்கண்‌, ஒருராட்‌ காலைப்‌ 
பொழுது புலர்ந்து சறிதுநோஞ்‌ சென்‌ றபின்றைச்‌ செவ்‌ 
விய மேனியன்‌ சுறந்த நோக்கினன்‌ பரந்த மார்பினன்‌ 
பவள வாயினன்‌ பதினாறாட்டைப்‌ பிராயத்தான்‌ ஓரி 
எந்தோன்றல்‌ போர்க்கோலம்‌ பூண்ட புரவிமீதேறிக்‌ காற்‌ 
றினுற்‌ கடஇத்‌ தென்புலரோக்கி வாரா ன்றானப்‌ 


6 மதிவாணன்‌ 


அப்போழ்தத்து யாற்றின து இருகரை மருங்கினு 
முள்ள கோங்கு வேங்கை மாதவி சம்பகம்‌ புன்னை 
பாடலம்‌ அசோகமா திய வான்றேய்‌ மரங்கள்‌ தத்தம்‌ 
மலர்களுதிர்த்து ஆரவாரித்துத்‌ தலையசைத்தல்‌, உலகிற்‌ 
கொரு கண்ணென மிளிரும்‌ உயர்பேரொளியுறு செஞ்‌ 
ஞாயிற்றினைக்‌ கையா அருச்சத்து நாவாற்‌ அதித்துத்‌ 
தலையான்‌ வணங்குதல்‌ போலாறிற்ப, யாற்றினிடை 
யோடுகாலிற்புனல்‌ குடையுசரும்‌ ஆடைமாசு ீக்குரும்‌? 
மணற்கரைப்‌ பாங்கர்‌ வெளியதடீஇ வெண்ண றணிர்‌ த 
அஞ்செழுத்தறைரும்‌, வெண்சாந்து பூச வேதமோ 
நருமாய்ப்‌ பலர்‌ குழீஇயிருப்ப, ஒருசார்‌ ஆதவன்‌ பன்‌ 
னிறக்கதிர்கள்‌ மணலின்மேல்‌ வீழ.லும்‌ ஆண்டுப்‌ பரந்து 
இக்கும்‌ வெள்ளியம்பருக்கை வயிரமென மின்னித்‌ 
திகழாநிற்ப, மற்றொருசார்‌ இருவர்‌ கைகோத்தலாவா 
நின்றார்‌. 


அவ்விருவருளொருவன்‌ பரிமாவுகைத்தப்‌ பாய்ந்து 
போதரும்‌ பரிய தோளனைப்‌ பார்த்துளமாழ்‌கி மற்ற 
வரை விளித்து (ஆண்டுக்‌ குதிரையிவர்்து ஒன்றை 
யுங்‌ குறிக்கனாய்ச்‌ செல்லுங்‌ கோதறு வீரனை யறி 
விர்கொல்‌?”' என்றான்‌. இது கானன்‌ சென்ற பர்‌ 
யாளனை வியப்புடன்‌ நரோக்யெ விக்தையம்‌ குரவர்‌ 
சிறிதபோது மெளனஞ்‌ சாதித்த பின்னர்க்‌ கோர 
மேற்கொண்டான்‌ சோணாட்டான்‌ போலும்‌” எனலும்‌ 
“ அவனடிச்சு வடு பற்றிச்‌ சென்று அவனிருக்கையினை 
யறிவாம்‌. வம்மின்‌ '' என்றான்‌ மற்றையோன்‌. உடனே 


யிருவரும்‌ ஏனெர்‌. 


மருகன்‌ வருகை 7 


போச்த வீரனோ காவற்பொழீில்‌ கடர்து அகழ்ப்‌ 
புறத்துற்து எயிலமைப்‌ பெழிலை ரோக்‌ நின்றனன்‌. 
அகழாடையுடித்த அவ்வெயிலான அ முன்‌ னொருகால்‌ 
அவுசூழ்‌ ெக்தது போன்று வட்டமாய்‌ வளைந்து 
அம்‌ மதுரையம்‌ பதியைச்சுற்றி நின்றது; திசைமுகனைப்‌ 
போற்‌ படைக்கு மாற்றலிலதாயினும்‌ அவன்‌ போன்று 
முகங்கள்‌ நான்கு பெற்றிருந்தது; அவைதாம்‌ அர்‌ 
ஈகரின்‌ வாயில்களாம்‌. அவை புதுவர்‌ புதுவாயிலென்‌ 
அம்‌, கலைஞர்‌ புகுவாமி லென்றம்‌, படைஞர்‌ புகுவாமி 
லென்றும்‌, வையைசேல்வாயிலென்‌ றம்‌,பெயர்‌ பெறும்‌. 
இர்ஈான்கும்‌ முறையே இக்கு முதல்‌ வடக்கிறு தியாக 
வுளளன. இவற்றினுள்‌ எவ்வாயில்‌ வழியேனும்‌ உள்‌ 
ளூரார்‌ உட்புகுதலாமாயினும்‌ அவர்கள்‌ பெரும்பாலும்‌ 
போய்வருவன இழக்கு வாயிலும்‌ வடக்கு வாயிலுமே. 
அவ்வளைமதிலை வெளிப்புறத்தோ டியைப்பன மேற்‌ 
குறித்த ஈான்கு வாயில்களினு முள்ள இழுவைப்பாலங்‌ 
களே. இத்தகைய பாலங்களின்‌ வழியாய்‌ உட்புனெ 
விரிந்து பரந்து விளங்குனும்‌ பைம்புற்றரை யொன்று 
காணப்படும்‌. அத்தரையினு ளாங்காங்கே சற்லே மலர்‌ 
மரங்கள்‌ நிற்கும்‌. இதன்‌ கண்ணே தாம்‌ அரண்மனை 
யைச்‌ சேர்ந்தனவாய மான்‌ முதலிய இல்‌அறை மிருகங்‌ 
கள்‌ மேய்ந்துகொண்‌ டிருக்கும்‌; களி மயில்‌ கலவம்‌ 


 விரித்தாடா நிற்கும்‌; இடையிடையே முழந்தாளளவு 
 அழமுள்ள சிறு நீர்‌ நிலைகள்‌ சான்றோர்‌ மனமெனத்‌ 


தெளிந்து மிளிரும்‌. இனைய பசும்‌ புற்றரை கடர்து 
செல்லின்‌ மற்றுமோ ரகழ்‌ காணலாம்‌. இவ்‌ வகழாற் 
சூழப்பட்ளேதோ ரெண்கோணக்‌ கோட்டை. இவ்வர 


8 மதிவாணன்‌ 


ணம்‌ ஒரு சிறு வாவியின்‌ மலர்ந்த ஏட்டிதழ்ப்பதுமம்‌ 
போலும்‌. ஒவ்வொரு கோணத்தின்‌ மிசையும்‌ அற்று 
வரைக்‌ கொல்லி முதலிய அரும்‌ பொறிகள்‌ பகைஞரை 
வெல்லுமாறு வைக்கப்பட்ட. அவற்றுட்‌ சல குண்‌ 
டுறை முகத்தவும்‌ குழிர்தவாயவும்‌ பனையெனப்‌ பருத்து 
நீண்டவும்‌ எஃகினியன்‌ நறவும்‌ உருமென வொலிப்பவுங 
கணக்கில்‌ மாந்தரைக்‌ கடிதிற்‌ கரய்வவுமாய பொறிக 
ளாம்‌. கோணரந்தொறுங்‌ கயற்கொடிக ளசைந்துகொண் 
டிருக்கும்‌; வீரர்‌ பலர்‌ குழுமி நிற்பார்‌; நச்சுக்குழல்‌, 
காற்றறி குழல்‌; திசையறி கருவி, தோஷ்ணமானி 
முதலியனவும்‌ ஆண்டே. மற்றைப்படி இவ்விரண்டூ 
கோணங்கட்டையில்‌ உட்புகுதும்‌ வாயில்கள்‌ இருநான்‌ 
குள்ளன; அவ்வாயில்களு ளொவ்வொன றினுங்‌ காவலா 
ளர்‌ உறை நீத்த வாளினர்‌ உலம்பொரு தோளினர்‌ 
கழலிடு காலினர்‌ கவச யாக்கையர்‌ சேகரச்‌ சென்னியர்‌ 
செங்கட்‌ டீயினர்‌ உரத்த குரலினர்‌ ஓய்வின்றி யுலாவி 
நிற்பார்‌. அதன்பினர்‌ அவ்வாயில்களா னுட்புகுர்து 
பார்ப்புழிக்‌ கோணத்தின்‌ உட்புறம்‌ யாவும்‌ ஆயுத சாலை 
யும்‌, யானைச்‌ சேவகமும்‌,குதிரை நிலையும்‌, தேர்‌ நிலையும்‌, 
வீரர்கள்‌ வாட்போர்‌ மற்போர்‌ முதலியன பயிலிடமு 
மாம்‌. இவற்றினின்‌ றம்‌ வெள்ளிடைவர்‌அழி*வையாளி 


* வையாளிவீதி - செண்டுவெளி- குதிரைகள்‌ சுழன்று 
செல்லுமா றியற்றிய லையாளிலீதி. புறநானூற்றில்‌ 174, 
220-ம்‌ பாட்டக்களினுரையின் கண்‌, முற்றம்‌ மன்றம்‌ என்ற 
லீரிடங்களினுஞ்‌ செண்டு வெளியென்றுரை யெழுதப்பட்‌ 
டிருத்தலான்‌ அத வெளியென்பதும்‌, பேரிய புராணத்அுக்‌ 
குதிரைச்‌ செண்டென்று கூறியதற்கேற்ப “வாலளைப்‌ புரவி 
யிற்பொருவில்‌ கெண்டாடிப்‌ போர்க்கலை,கெரிதலின்‌ ,”எனக்‌ 


மருகன்‌ வருகை 9 


வீதி எதிரே தோன்றும்‌. அஃபதோர்‌ வளைந்த தெருவாம்‌; 
அதன்‌ கண்ணே அரசன்‌ உலாவரும்‌ வழக்கமுண்டாத 
லின்‌ அதற்கு அரச வீதி யென்னுமொரு பெயருள து, 
குதிரைகள்‌ கொட்புற வுலவுஞ்‌ செண்டூவெளியு மதுவே. 
அவ்‌ வையாளி வீதிக்குட்பட்டுத்‌ தோன்றுவது மாசி 
வீதியாம்‌. இது சதுரமான வொரு தெரு, நாற்றிசையி 
னும்‌ பாற்பட்டு நான்கு வெவ்வேறு தெருக்களெனத்‌ 
தோன்றுமா தலின்‌ அது ீழைமாச வீதி, தெற்கு மாச 
வீதி, மேலை மாசிவீதி, வடக்கு மாசி வீ தியென நால்‌ 
வேறு பெயர்த்தாம்‌. ழை மா வீதியில்‌ தென்பகுதி 
தொடம்கித்‌ தெற்கு மாச வீதியிற்‌ கீழ்ப்பகுதி யிறுதி 
காறும்‌ பரந்திருக்கும்‌ அரசன்‌ மாளிகை; மேலை மாசி 
வீ தியின்‌ கண்‌ தானைத்‌ தலைவர்‌ மாளிகையும்‌ வடக்குமா8ி 
வீ தியின்கண்‌ மந்திரியார்‌ மாளிகையு முளவாம்‌. இனி 
கம்பராமாயணத்தினும்‌ கூறப்பட்டிருத்தலான்‌ அவ்வெளி 
செண்டு வெளியென்பதும்‌ வெளியாயின. “ தில்‌ வையாளி 
லீதி இகழ்செண்டு வெளியேயென்ப, சாதியாம்‌ புரவிவட்டர்‌ 
திருமுற்தர்‌ தா னுமப்பே்‌??என்‌ று சூடாமணி நிகண்டு யிக்கூற்‌ 
றினை வலியுறுத்து மாறறிக. அன்றியும்‌, £“பருமநின்‌ றுகுமணி 
பரல்‌ சொரிவதாப்பகட்டி, னருவிமும்மதம்‌ விலாழி நீராவடி 
மிதித்த, ௮ருவவன்மர மிடிப்பதாகிலம்‌ வலியுறுப்பார்‌, 
விரவிநின்ற வச்குழலொத்துள செண்டுவெளிகள்‌?? எனத்‌ 
தணிகைப்‌ புராணமுடையார்‌ கூறுதலையுமுற்று ரோக்குக. 
அற்றேற்செண்டு வெளியை வையாளி வேளியென்னாது வை 
யாளி லீதியென்ற தென்னையெனின்‌, ஒளபசாரிக நியாயம்‌ 
பற்றி யவ்வாறறைந்ததென்க. செண்டு வெளிகளிற்‌ குதிரை 
யேறிச்‌ செல்வோர்‌ தங்கள்மு.துகுகளை தாங்களே பார்க்கலாம்‌ 
படியாகக்‌ குதிரைகள்‌ விரைர்‌ து செல்கின்றன என்பதாம்‌, 


10 மதிவாணன்‌ 


மாச வீ திக்குட்பட்‌ட ஆவணி மூலவீ தி, சித்திரை வீதி 
முதலிய பல வீ திகளிருக்கின்‌ நன. இவ்வீ திகளெல்லாம்‌ 
அந்தணர்‌ அரசர்‌ வணிகர்‌ வேளாளர்‌ முதலிய நால்‌ 
வகைச்‌ சாதியாருமே வ8ப்பவராவார்‌. இன நிற்க, 
பெருர்‌ தெருக்களை இடை நின்‌ றியைக்குஞ்‌ சிறு மறுகு 
கள்‌ பலவுள; அவையாவும்‌ பெரும்பாலும்‌ பரத்தையர்‌ 
பாணர்‌ கூத்தர்‌ கொல்லர்‌ தட்டார்‌ முதலிய பஃறரொழி 
லாளரும்‌ ஒருவித வொழுங்குமின்‌ நிச்‌ செறிந்து உரை 
யா நிற்பார்‌. கோட்டைக்கு வெளியே புறஞ்சேரிகளினும்‌ 
பாக்கங்களிலும்‌ இறப்பார்‌ பிறப்பொழுக்கஸ்‌ குன்றிய 
பேதைமாக்களும்‌, அறிவறைபோ கய அரந்தையாளரும்‌, 
அரசன்‌ விலக்யெ அரும்பிணியாளரும்‌, களியாட்டய 
ருங்‌ கயவரும்‌ ஏனைய தீயருமே யாவார்‌. அவர்களும்‌ 
அரசன தாணேக்‌ கடம்கியே ஈடப்பவராயினும்‌ ஒழுக்க 
விழிவுபற்றி வெளிப்படுத்தப்பட்டனர்‌. இனி யாவற்றி 
னுக்கும்‌ நாப்பண்‌, தாமரைமலரிற்‌ பொகுட்டென வீளங்‌ 
காநிற்கும்‌ எம்பெருமான்‌ மதிமுடிச்‌ சொக்கன்கோயில்‌. 

இத்துணேச்‌ சிறப்பின தாயஅக்கூடலம்பதிப்‌ போந்த 
அம்மழவிளங்‌ குமரன்‌ வையைசெல்‌ வாயிலற்அு நகரி 
னுட்‌ செல்வான்‌ கடைகாப்பார்க்‌ குணர்த்தலும்‌, அன்‌ 
னர்‌ “(ஒருவரும்‌ புரவியேறி மிவ்வழிப்போத லொண்‌் 
னை. அதான்றியும்‌ போருடைதரித்த அம்மைப்‌ புகு 
மாறு சொல்லவும்‌ வல்லால்லேம்‌ ஆதலிற்‌ பொறத்‌ 
தருள்‌ புரிமின்‌. விருப்பமேற்‌ கீழ்த்திசை வாயிலாற் 
புகுமின்‌'' எனவே மதிவாணன்‌ தன்‌ கலினமாவைத்‌ 
திருப்பி விசையுடனுந்தலும்‌ ௮௮ மாத்திரைப்‌ போழ்தி 
னின்‌ மறைந்துவிட்டது. 


மருகன்‌ வருகை 11 


உடனே பொழுது விடிர்து ஈான்கு நாழிகை கழிந்‌ 
தன வாதலின்‌ கானாழிகை மணி முழங்திற்று, அந்சேரம்‌ 
யாற்றிடைக்‌ கைகோத்துலாய அவ்விருவரும்‌ வாயில்‌ 
காவலர்பாற்‌ போந்து “சேண்டுப்‌ போந்த குதிரைவீரன்‌ 
யாண்டுச்‌ சென்றனன்‌ ? விரைவினி னுரைமின்‌ ” என 
அம்‌, அவர்கள்‌ “யாங்கள்‌ தடூத்துரைத்தமையிற்‌ றிரும்‌ 
பிச்‌ சென்றனன்‌. ஒருவேளை ைவாயிலாற்‌ சென்‌ 
திருப்பினு மிருக்கலாம்‌. மற்று அதற்குமேல்‌ யாங்க 
ளொன்று மறியோம்‌”” எனப்‌ புகன்றனர்‌. புகலக்‌ கேட்‌ 
டாரிருவரும்‌ பொருக்கெனப்‌ புகுந்து போயினர்‌. 

மதிவாணனே புதுவர்‌ புகுவாயில்‌ சென்ற கோட்‌ 
டைக்‌ கடைகாவலர்பாற்‌ போய்‌ “மக்திரியார்‌ வாய்மை 
யாளர்‌ தம்‌ இல்லஞ்செல்லும்‌ வி்‌ ஜேன்‌... என்னைப்‌ 
புகவிடுதிரோ) ?” என்றான; தர்வலர்‌.. மந்றேற்‌- பககக i 
எனலும்‌ கடிதிற்‌ போயினான்‌: ல்‌. த 

சிறிது கேரத்தினுள்‌ வட்க்கு ம்ஈசவி தியின்‌ ' ழை 
பகுதியின்கண்‌ உயர்ந்து வாத்‌, தும்‌ | 


மாளிகைத்‌ தலைக்கடை வந்‌ In 


பாய்மா. அன்னணம்‌ பாய்மா வொன்று வர்து நிற்கக்‌ 
கண்ட ஏவலாளரிற்‌ சீல்லோர்‌ விரைந்து போந்து குதி 
ரையைப்‌ பிடித்துக்‌ கோடலும்‌ அதனின்றும்‌ மதிவாண 
னிழியாமுன்னர்ப்‌ பலர்‌ பேக்யதோர்‌ பேரொலியுண்டா 
யிற்று, அஃதென்னெனத்‌ திருமிதோக்கலும்‌ நாற்புறத்‌ 
தினுமுள்ள மாந்தர்‌ நிற்றலைக்‌ கண்டு அஃதோர்‌ வாழ்த்‌ 
தொலியாதல்‌ வேண்டு மென்னுங்‌ கருத்துட னிழீந்து 
மாளிகையை நோக்கிச்‌ சேறலும்‌ எதிர்ப்பட்டார்‌ ஒரு 


பெரியர்‌. அவரை நோக்கி யெழுந்ததுபோலும்‌ மேற்‌ 


ட 


ge] 
AE 
 , 


12 மதிவாணன்‌ 


கூறிய அவ்வொலிதான்‌.. அப்பெரியர்‌ நரைத்த குஞ்சுயும்‌ 

சிறிது சருக்கம்‌ விழுந்து பரந்த வதனமும்‌, இடையிடை 
விளர்த்த மீசையு முடையார்‌ ; தடித்துப்‌ பருத்த வயிற்‌ 
றின ராயினும்‌ உயரமுங்‌ கம்ரபீத்‌ தோற்றமு முடைமை 
யின்‌ ௮ஃத அவர்க்கு அழகு செய்வதாகவே காணப்‌ 
படும்‌. மெய்ப்பை புக்கிருந்த அவ்வாய்மையாளர்‌ நந்தம்‌ 
மதிவாணனைக்‌ கையிற்‌ பிடித்துக்கொண்ட மாளிகையி 


னுட்‌ சென்றனர்‌. 


அம்மாளிகைத்‌ தலைக்கடை மிசை அங்கயற்கணம்மை 
யுருவமும்‌ மதிமுடிக்கடவுளுருவமுஞ்‌ செம்பொன்‌ வண்‌ 
ணத்தில்‌ தீட்டப்பெற்‌ றிருந்தன; கதவத்தினிற்‌ பல்வித 
மான கைத்தொழில்‌ வல்லமைகளும்‌ காட்டப்பட்டிருந்‌ 
தன. வாயில்கடந்து சென்றவளவிற்‌ சென்னெறிக்‌ ஒரு 
மருங்கினும்‌ முல்லையாதிய மலர்ச்செடிகளூல்‌ கொடிக 
ளூம்‌ நிறைந்‌துளவாயின . அவை பார்வைக்கு மிகவு மின 
பமான காட்டி தந்தன. இனி, மேற்செல்லின் வெள்ளிடை 
முற்றமொன்‌ அண்டு, அம்‌ முற்றத்தினடீவட்‌ பதினாறு 
கான்‌ மண்டபமொன்‌ ம பளிங்னொலாய ௮, சம்பங்கயோா 
திய கொடிப்டர்ந்துள்ள அ, கண்கவர்‌ வனப்பின தா யிருந்‌ 
தது. அதினின்றமோரி டைகழி புறப்பட்‌ மாளிகை 
யின்‌ மற்றைய பகுதிகளோ டியைந்து நிற்கும்‌. அதன 
வழியாய்ப்போனால்‌, ஒரவை குழுமிடமுள தாகும்‌. அதன்‌ 
கண்ணே ஏறக்குறைய நூற்றுவர்க்குமேல்‌ மாந்தர்கள்‌ 
இருத்தற்கேற்ற இருக்கைகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
இவ்விடத்தேயே வாய்மையாளரும்‌ மதிவாணனு மிருந்து 


உரையாடிக்கொண் டிருக்குமாறு சென்றனர்‌. 


மருகன்‌ வருகை 13 


சேனற அவ்விருவரும்‌ அடுத்தடூத்துள்ள ஈரா 
னஙகளனி னிருந்தனர்‌. அவர்க ளிருக்ததுதான்‌ தாமதம்‌, 
உடனே யொருவன்‌ மலச்தலை வெள்ளிக்கலத்தினிற்‌ சல 
சிற்றுணாக்‌ கொணர்ந்து பருகுதற்குரிய இன்னிள நீரு 
டன்‌ வைத்தகன்றனகா. அச்சற்றுணாவைத்‌ தின்னு 
கொண்டே இருவரும்‌ பின்வருமாறு பல விடயங்களை 
யுஃ்‌ குறித்துப்‌ பேசத்‌ தலைப்பட்டனர்‌. 

ஙுக்தையாரிடமிருர்து நெருஈற்‌ காலைப்பேோற்த 
திருபத்தின்கண்‌ வரைர்திருந்தாங்கு நின்னை இன்றுகாலை 
யெதிர்பாரா நின்றேன்‌. அவ்வண்ணமே நீயும்‌ போந்தனை. 
இதபற்றியானும்‌ பேருவகை பூத்தேன்‌. அன்றியும்‌ நின்‌ 
றன்‌ இருமுதஅ குரவரும்‌ இடர்ப்பாடொன அமின்‌ றி 
இனி.அறைஜஇன்‌ றன ரென்பதும்‌ அதனா னுணர்ந்தேன்‌ , 
மற்றுக்‌ காவேரி யாற்றின்கண்‌ வெளளம்‌ கரைபுரள்கால 
மிஃ தன்றோ! வ 

“ஆம்‌ இதுவே. சென்ற பரிதி நாண்முதல்‌ வெள்ளம்‌ 
வரம்புகடர்‌து போகாநின்‌ றது. கரைக்கணிருக்குந்தோட்‌ 
டங்களெல்லார்‌ தண்ணீர்‌;யாற்அப்புறச்‌ சீ றூரினெல்லாந்‌ 
தண்ணீர்‌ ; குளனெலாந்‌ தண்ணீர்‌ ; தடமெலார்‌ தண்‌ 
ணீர்‌. இனி மேல்வரிற்‌ பயிரெனைம்‌ பாழ்படூம்‌. யான்‌ 
. உறந்தையம்பதி வழியாய்ப்‌ போந்தேனாதலின்‌ இத்‌ துகணண 
யுல்‌ காணல்‌ நேரிட்டது.” 

& ஜாற்றிடையரங்க முற்றனைகொல்‌?”' 

“தம்‌. அவணுற்று மணிவணன்‌ கோட்டமும்‌, 
ஆனைக்காவி லண்ணலார்‌ கோயிலும்‌ புகுர்‌அ தரிசத்தேன்‌ . 
அவையாவும்‌ குறைபாடின்‌ றீச்‌ செவ்வனேயுள.” 


14 மதிவாணன்‌ 


 திரிசிரபுரத்து மலையரண்‌ காப்போர்‌ தம்மால்‌ 
நிகழ்ந்த கலகம்‌ இன்னு மமர்ர்தின்று கொல்லோ த 

்‌ அக்கலகத்தை யடக்குவான்‌ யானே தண்டெடுத்‌ 
தச்சென்று கலகத்‌ தலைவரைப்பற்றிக்‌ காவற்‌ திறையகம்‌ 
புகுத்‌திஅங்கனே நின்றேன்‌. நிற்புழி நீவி ரெந்தையார்க்கு 
விடுத்த நிருபமொன்றும்‌ அவர்‌ தாமே யெற்கு விடுத்த 
நிருபமொன்றுமாக இரண்டும்‌ போர்தன. அதன்பின்‌ 
அவர்‌ தம்‌ நிருபத்திற்‌ குறித்தவாறே யாவற்றையும்‌ என்‌ 
ழிருக்கும்படைத்தலைவன்பால்விடத்திவட்போந்தேன்‌”” 

(கலகம்‌ விளைதற்குக்‌ காரணனாயிருந்த கயவனைக்‌ 
கண்டுபிடித்தனை கொல்‌ 

& அவனைக்‌ கண்டேன்‌. பிடித்திலேன்‌ ல்‌ 

 யாண்டுக்‌ கண்டனை ? கண்டுமேன்‌ பிடித்திலை? ?” 

ஆண்டுத்‌ திரிசரபுரத்தே கண்டனென்‌.. கயவன்‌ 
கரந்திவட்‌ கடிதிற்‌ போந்தனன்‌ ?'" 

6 அவனின்னனென்‌ றறிதிகொல்‌!??' 

ஓ! அணுவளவும்‌ ஐயமின்‌ நி யறிவேன்‌! அவனை 
நீவிரு மருவீர்‌ ! யாவரு மறிவார்‌ !” 

& அத்தகைக்‌ கொடியோன்‌ யாவனே ?”' 

ஸ்‌ அன்னான்‌ நந்தம்‌ மாயவன்‌ ! மன்னவன்‌ மதிப்‌ 
பும்‌ மந்திரியார்‌ விருப்பு முற்றவன்‌ ! அரசனவைக்கோ 
ரணியென விளங்குவோன்‌ ! வஞ்சகமே யொரு வடி 
வெடுத்‌ தனையான்‌ !” 

“மாயவனே யிது செய்தான்‌ ? மாயவனே யித 
செய்தான்‌ ? நன்ற! நன்று! இறும்பூதினு மிறும்பூதே! 
— அவனை இத்தகைய தீச்செயல்‌ புரிகுவான்‌ அண்டிய 
தென்னையேச 


மருகன்‌ வருகை 15 


“ என்‌ கருதினனோ ? அதனை யான றியேன்‌.” 

“ அதன்‌ பினர்‌ நீ செய்த தென்னை ?” 

“்‌ யான்‌ ஆண்டுக்‌ கலகத்தால்‌ நிகழ்ந்தனவாய பல்‌ 
விதத்‌ தீங்குகளையும்‌, மன த்‌ தணி வெய்திக்‌ கலகஞ்‌ செய்‌ 
தோரையும்‌, கலகத்திற்கு டுழுமுதற்‌ றலைவராய்‌ நின்று 
முரணினோரையும்‌, கலகஞ்‌ செய்யுமாறேயின இப்புல்லி 
யோனையும்‌, இவனே இதற்கு மூலமாயினானெனத்‌ 
தெனிந்துகோடற்கு ஏற்ற குறிகளையுல்‌ கரிகளையும்‌, 
இவன்‌ ஒளித்து நின்று என்‌ நனை மும்முறை கோறற்கு 
முயன்ற மூதறிவாண்மையினையும்‌, அல்ஜன முயன்‌ றன 
யாவும்‌ வீணாயினமை கண்டு இனி யிவ்விடமிருப்பின்‌ 
உயிர்க்கறுதி உறுமென்று அவனோர்ந்து கரந்தோடல்‌ 
கடைப்பிடித்துக்‌ கூடன்மாந௩கர்க்‌ குறனெமையினையுன்‌ 
குறித்து விரிவாய்ப்‌ பொறித்து எந்தையார்க்கு நிருபம்‌ 
விடத்தளேன்‌ . அஃதொருகால்‌ நந்தம்‌ வழுதியர்‌ பெரு 
மாற்கு இந்றேரம்‌ வந்திருப்பினு மிருக்கலாம்‌.?” 

“ யாவு மிற்றைஞான்று அரண்மனைக்கேதின்‌ அறிய 


லாம்‌.” என்று இவர்களிருவரும்‌ பேத நிற்றலும்‌ வாயிற்‌ 
றலைக்கடை காப்போனொருவன்‌ போந்து, ஒரோலை நறுக்‌ 
' கனை வாய்மையாளர்‌ தங்‌ கையின்‌ கணிடலும்‌, அவர்‌ மதி 
வாணனை மாடத்தும்பர்ச்‌ செல்லுமாறு கூறி விடுத்தனர்‌. 
அவனும்‌ அவர்‌ கூறியாங்கே மாடமிசை சென்றோர்‌ 
வீடிதியிடமுற்று, ஆயிடைத்‌ தன்போருடை முதலிய 
வற்றைக்‌ களைந்து வைத்த பின்னர்‌ வாய்மையாளர்‌ கம்‌ 
வாழ்க்கைத்‌ தஅணைவியாருக்‌ தன்றாயுடன்‌ பிறந்தாரு 
மாகிய தன்‌ சிற்றெளவையாரொடும்‌ அவர்‌ தம்‌ மக்க 


ளோடும்‌ அளவளாவிப்‌ பேசி விளையாடாநின்றான்‌. 


16 மதிவாணன்‌ 


இடையில்‌,மந் திர த்தலைவர்‌ வாய்மொ [நிபெற்ற காவ 
லாளன்‌ கெள்ளிடை முற்றத்துப்‌ பதினாறகான்‌ மண்‌ 
டபத்திருந்தாணனிட முற்அப்‌ புகுதுக'' என்றலும்‌, அன 
னான்‌ அணுத்‌ துணையுந்‌ தாழாது ஆவலொடு புக்க 
அவன்‌ மலர்ந்த முகமுஞ்‌ சுரிக்த கவும்‌ பரந்த ரெற்‌ 
றியும்‌ மிகவுங்‌ கறுத்துவளைந்‌ து ரெற்றிமீமிசை ஏறி 
மிறங்கும்‌ புருவமும்‌ புறத்தே தோன்றா துளளடங்‌ 
யெ விதழு முடையான்‌ ; மேலுன்‌ காளிமைதவழ்ந்த 
மேனியான்‌ ; உயரிய வுருவினன்‌ ; ஓங்யெ தேரளி 
னன்‌ ; முப்பதிற்றியாட்டையரன்‌ ; முழுமெய்‌ படைத்‌ 
தளான்‌. இன்னதன்மைய மாபுருடனைப்‌ பார்த்தோர்‌ 
யாவரும்‌ அவனை ஆழ்கருத்தாளனேன்றே மதியா நித 
பார்‌. அவன்றன இடு விழிகவனின்‌ அரை தோக்கி 
னானே யாவற்றினையு மறிக்துகொள்ளு மாற்றல்‌ சான 
றேன்‌. அவனஅ அத்தகையரோக்‌ கெதர்ப்பட்டமாந்த 
ரெல்லாம்‌ அவனைப்‌ பரமசாதுவென்றே பாவியாநிற்‌ 
பார்‌. அவனென்றுந்‌ தான்‌ கொண்டகருத்தனைப்‌ பிற 
ரறியரவண்ணம்‌ போற்றிக்கோடலிற்‌ பொருவிலான. 
அவன்‌ செய்யும்‌ வினைகளினாற்றான்‌ அவன்‌ றன கருத்துக்‌ 
கள்‌ பிறர்க்கு வெளிப்படிற்‌ படாலாமேயன்‌ தி அவற்றை 
வேறெவ்வா ற்கூனு முணர்‌ கலொண்ணாது. சற்சல வேளை 
களில்‌ அவன்‌ செய்தொழினோக்கஞ்‌ செவ்விதிற்‌ புலப்‌ 
படாது மருட்கையு முத்தும்‌. அவன்‌ ஒன்ற செய்‌ 
வதற்‌ கொன்பான்‌ வழி கொள்வான்‌ ; ஒன்னைக்காட்டி 
மற்றொன்‌ நனைப்‌ புரிவ தி லொப்புயர்‌ வற்றவன்‌; கைதவத்‌ 
தன்மையிற்‌ கண்ணனை வென்றவன்‌; ஒருகணப்‌ பொழு 


தினி லூர்வலம்‌ வருவான்‌; ஈயம்படப்‌ பேசுவான்‌ ; 


மருகன்‌ வருகை 17 


ஞாட்பினும்‌ வல்லான்‌ ; வையகத்தா ரெலாம்‌ பொய்‌ 
யகத்தாரென்பான்‌. என்னே யவன றன மாயம்‌! 

இத்தகைய மனிதன்‌ உட்போ தாக்கண்ட நம்‌ வாய்‌ 
மையாளர்‌, “வருதி மாயவ! மாயவ வருதி!! ஈண்டை 
வருதி, இங்கன மிருத்தி” என்றனர்‌. எனலுங்‌ குறித்த 
விடத்தி னிருக்தகொண்டே மாயவன்‌ வாய்‌ திறவா முன 
ம்‌, வாய்மையாளர்‌ நேற்றைப்‌ பிற்பகல்‌ வருவலென்‌ 
அரைத்தநின்‌ மாற்றத்தனைமறந்தனைகொலோ ?” என 
வினவலும்‌, அன்னான்‌ “மறந்தே னல்லேன்‌. மற்றியான்‌ 
ஈண்டை வருமா புறப்பட்டூழித்‌ தானைத்தலைவர்‌ வேல 
வர்தம்‌ வேலையாளனொருவன்‌ போந்து என்னைக்கையோ 
டழைத்துக்‌ கொடு சென்றனன்‌. அல்லாக்கால்‌ யான்‌ 
ஈண்டு வந்திடற்‌ கென்னை? அந்தம்‌ ஆணையைக்‌ கடந்‌ 
தொழுக வல்லே னல்லேன்‌. அன்றியும்‌ என்றன்‌ வாய்‌ 
மொழி பிறழ்ந்த வழுவினைப்‌ பொருட்‌ படுத்தாது என்‌ 
மீது கருணை புரிக்தருளுமாறு வேண்டுநின்றேன்‌” என்று 
பகர்ந்த விடையினைச்‌ செவி சாத்திய மந்திரக்‌ இழெவர்‌, 
“அ அநிற்க. முளரிமலைக்கணுள்ள நின்றெளவையார்‌ தலை 
வர்‌ தமக்குற்ற நோயி னீங்‌ி இற்றை ஞான்று சுகமா 
யிருக்கின்றன ரலரோ ?”” ஏன்று கடாயினர்‌. 

“ஆம்‌. சுகமே.” 

“ஆண்டிருர்அு நீ யென்‌ றிவட்‌ போரந்தனை?' 

“யா னங்குப்‌ போந்து முந்நா ளாயின.” 

“(இன்னுங்‌ காலைக்கடன்‌ கழித்தலைகொலோ?”' 

“வேறுகாரியமாய்‌ வி்தையங்குரவர்‌ மேய்ம்மொழிப்‌ 
பூலவர்‌ தம்‌ இல்லஞ்‌ சென்றேன்‌. அதன்பின்‌ அவர்‌ தம்‌ 

2 I 


18 மதிவாணன்‌ 


மோடு யாற்றிடைச்‌ சென்று நேரே அவணின்‌ நீண்டே 
போரந்தனென.” 

புலவ ரெங்குற்றனர்‌ D1 

(அவர்‌ தம்‌ மனையகம்‌ புக்கனர்‌. யான்‌ நேற்றை 
ஞான்றே வந்‌ தலெனே யென்று இவவிட முற்றேன்‌.” 

ட இஃதிற்றாக. மாயவ! நீ ஈர்தம்‌ புலவரைக்‌ கண்டக்‌ 
கால்‌ ஈம்மை வந்து காணுமா அரைத்தி,” 

(ஓ! அங்ஙனமே செய்வல்‌. மற்று நேற்றென்னை 
வருமாறு ஆணை தந்தது என்‌ கருதியோ ? அறிகிலேன்‌” 
என்‌ று மாயவன்‌ விபைபின்னரும்‌ வாய்மையாளர்‌ தம்‌ 
கருத்தினை வெளியிட விரும்பிலர்‌, ௮௮ திரிசரபுரத்தே 
நிகழ்ந்த கலகத்தினைப்பற்றிய தாதலின்‌, உடனே மம்‌ 
திரியார்‌ மனத்திற்‌ பஃறிறப்பட்ட யோசனைகளும்‌ உதித்‌ 
தன. ஒருவேளை மாயவன்‌ ரெருரற்‌ பிற்பகற்‌ பொழுது 
வாரா திருந்தமையே நன்றென்‌ நறெண்ணுவார்‌. மற்றொ 
ருவேளை யாமிதனைக்‌ குறித்துக்‌ கடாயவழி யென்னை 
மறுமொழி தந்திருப்பானோவென மயங்குவார்‌. இவ்‌ 
வாறு அவர்‌ தம்மனம்‌ இருபாற்‌ கவாவுற்று இடையூச 
லாடி யொருபாற்‌ படாது நின்றது. நிற்பவே இதனை 
யொருவாறு தனக்குளளே யுய்த்துணர்ந்த மாயவன்‌ 
வேற்று ஞாபகம்‌ போலும்‌” என்று மெதுவாய்க்‌ கூறி 
னன. 

அதுகேட்ட அமைச்சர்‌ தலைவர்‌, (ஆம்‌. உண்மை 
மில்‌ வேற்று ஞாபகமே; ஆதலின்‌ நீ இன்னொருபொ 
ழுது வருதி” என்ற கூறி யெழுந்தனர்‌. எழலும்‌, 
“இனி யான்‌ வாளா திருப்பது இடர்ப்பாட்டினே யெய்‌ 
அவிக்கும்‌. ஆதலின்‌ யான்‌ என்னா லியன்‌்றவளவு உறதி 


மருகன்‌ வருகை 19 


பயப்பக்‌ கடைபோகுமட்டு முயலாநிற்பேன்‌” எண்‌ 
றெழீஇ, மாயவன்‌ “(இன்றுகாலை யிவ்விடம்‌ யாவனே 
ஒரெழிலுடையாடவன்‌ இவுளியே றிப்‌ போரந்தன 
னென்று கேள்வியுற்றேன்‌, அஃதென்னை ? மெய்யே 
யோ ?” என்று வினாயினன்‌. 

“ஆம்‌. ஈந்தர்‌ தஞ்சைவாணர்‌ மகன்‌ மதிவாணன்‌?” 
என்று சொல்லிக்‌ கொண்டே மர்திரியார்‌ உட்புகும்‌ 
தனர்‌. 

மாயவனோ நின்ற நிலையிலேயே பலவாறுற்‌ கருதத்‌ 
தொடங்கினான்‌. (பந்தோ! பாவியேன்‌ இவர்‌ கூறி 
யாங்கே நேற்றே வாராமந்போயினெனே! வந்திருப்பே 
னேல்‌, மாற்றம்‌ பிறழ்ந்தனென்று இவர்‌ மதிக்கவு 
மாட்டார்‌; சொல்லக்‌ கருதிய விடயஞ்‌ சொல்லியு மீருப்‌ 
பார்‌. அற்றேல்‌ யானதற்குத்‌ தகநாடி நடக்கவுங்இற்‌ 
பேன்‌. இனிமேற்‌ சூழ்ச்சித்‌ திறத்தினிற்‌ பொன்னையும்‌ 
வென்ற இப்புகரில்‌ பெரியோன்‌ என்ன கருதி யென்ன 
செய்வானோ ? யான்‌ செயும்‌ ஒவ்வொரு தொழீலையும்‌ 
அயிர்ப்பான, அய்வான்‌. அம்ம! என்செய வல்லேன்‌! 
ஆயினும்‌ இவன யிராவணம்‌ அனைத்தையு மாற்றுவல்‌— 
அரசற்‌ கண்மிய தம்‌ மவ னாகானாயினன்‌ ; அரரிய மனி 
தன்‌ சுற்றமாயினன்‌ ; ரெருங்கிய முறைமையான்‌ நீசத்‌ 
தன்மையான்‌; விலயை வுரிமையான்‌ மேதகவுடையோன்‌. 
நன்‌ று! ஈன்று!! இதவுங்‌ காலக்கொடூமையே யன்றோ 
ஓ! தலைக்குமேல்‌ வெள்ளம்‌ ! எப்புறமும்‌ எரி! என்ன 
தேனு மெதற்கு மஞ்சலேன்‌. ஆண்மை யற்றிலேன்‌; 
பெண்மை யுற்றிலேன்‌. மேலே வெண்மை வேடம்‌ புனை 


குவல்‌. அடியினில்‌ மறைவா யதிர்வெடி வைத்தே யனைத்‌ 


20 மதிவாணன்‌ 


தையும்‌ புகைப்பல்‌. குடிக்க வியலாதேற்‌ கொட்டிக்‌ குப்‌ 
புறக்‌ கவிழ்ப்பல்‌. ஊக்கங்‌ குன்‌ நிலேன்‌; ஆக்க கன்றி 
லேன்‌. எவ்விதத்தானு மென்னெதிரியை யொழிப்பேன்‌. 
மாயவ மயங்கேல்‌! மாயவ மயங்கேல்‌!!”' என்று இவ்‌ 
வாறு மாயவன்‌ கம்பீரசன்னி நோயுற்று வாய்க்குள்ளே 
பிதற்றிக்கொண்‌ட மந்திரம்‌ வல்லர்‌ மாளிகையினின்்‌ அ 
நீங்கிப்‌ போயினன்‌. 
ழதல்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 


__—-—- 


கரவு செயல்கள்‌ 


இதகாறம்‌ பேச விளையாடிக்‌ கொண்டிருந்த மதி 
வாணனே வந்த விளைப்பு நீங்க நீராடிய பின்னர்‌, வாய்‌ 
மையாளர்‌ தம்மொடுஸ்கூடி விருக்துண்டி கொண்டதன்‌ 
மேல்‌, மாளிகை மீமிசை செவ்வியதோ ரறையின்‌ 
கண்ணே, தென்றலங்‌ குழவி மெல்லெனத்‌ தவழ, மன்‌ 
றலம்பாணி வாய்மையாளர்தம்‌ மக்கள்பாட, இல்லுறை 
பறவைகளாய ிளளையும்‌ பூவையும்‌ மமலைமிமழற்ற, 
அயர்க்து நித்திரை போயினான்‌. 

இதநிற்க, வாய்மையாளரோ உண்டி முடித்தபின்‌ 
னர்‌, வழுதியர்பெருமான்‌ கோயில்‌ புக்கு மதிவாணன்‌. 
விடுத்த நிறுபங்களு ளேதேனுர்‌ தஞ்சைவாணனாரிட 
மிருந்து போந்துளதோவென்‌ றறிந்து அதற்குத்தக்கத்‌ 
தொழில்‌ புரியுமாறே மன்னவன்‌ வரவை யெதிர்பார்த்‌ 


அக்‌ கொண்டிருந்தனர்‌. மன்னனும்‌ அமைச்சர்பிரான்‌ 


த ன. ண்பம்பத்ம்‌ ௮ ட்டன 


Op விண. 


5 


கரவு செயல்கள்‌ 21 
& | 


வரவினை யெதிர்பாரா நின்றனன்‌. ஆகவே மன்ன 
னும்‌ மர்திரியாரும்‌ ஆண்டுப்‌ போரந்துள நிருபங்க 
ளெல்லாவற்றையு மெடுித்துப்‌ பார்ப்புபி மதிவாணன்‌ 
கூறியாங்கே மாயவன்‌ பெருங்‌ குற்றவாளி யென்றே 
பசுமரத்தாணி யறைந்தாற்போலும்‌ உறுதியாயிற்று, 
இஃதணர்க்த வழுதி மர்திரியாரை ரோக்கி, நேமது 
நீ தியர்‌ தலைவர்‌ சோக்கநாதர்க்கு இதனைக்குறித்து ஆராய்‌ 
ச்ச செய்யுமாறு ஆணைதந்‌ தனுப்பிவிடவாம்‌. அஃதி 
மறுக்க, நீவிர்‌ ஈமது தஞ்சைவாணனார்‌ மகன்‌ மதிவா 
னை நமதரண்மனைக்‌ கனுப்புதிர்‌. இல்வாழ்க்கைக்‌ இன்‌ 
தியமையாத சீலவிடயங்களைப்பற்றி அவன்‌ றன கருத்‌ 


அக்களை அறியுமா றவாவுன்றனென்‌ . மணமக்கடமது 


மனக்கோளுணர்க்தே மணவினை முடிப்பது மாண்பு. 
டைதீதாகும்‌” என்று கூறி வேறு காரியங்களைக்‌ கவ 
னிப்பான்‌ சென்றனன்‌. அமைச்சர்பிரானுக்‌ தமது 
ப௦றலைப்பட்ட தொழிலினைப்‌ பரிவுகூர்க்து பார்க்கத்‌ 
தொடங்கினர்‌. 

இனி யரண்மனையினுள்‌ மற்றொருசார்‌ அத்தாணி 
மண்டபத்தருகே யிருவர்‌ பின்வருமாறு பேசிக்கொண்‌ 
டிருந்தனா்‌. 

““தஞ்சைவாணனார்‌ குமாரன்‌ மதிவாணன்‌ ஈண்டு 
வர்தளனாமே. அஃதுண்மையேயோ? 

“ஆம்‌. அவ்வாறே யென்செவியினும்‌ பட்டது. 
அஃதன் றியும்‌, நர்தம்மாயவன்‌ அக்கேள்வியினைத்‌ தன்‌ 
கூற்றினானே வலியுறத்தான்‌.” 

“அற்றேல்‌ யாமவனைப்‌ பார்த்துச்‌ கறிது நேரமேனும்‌ 
அவனுடன்‌ சல்ைபஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அவன்‌ பல 


22 மதிவாணன்‌ 


விடயங்களினும்‌ வல்லாளனென்று கேள்வியுறுகின்‌ 
றேன்‌; மிகவுமிளையனாம்‌, மற்போர்வல்லனாம்‌, வாட்‌ 
போர்‌ மன்னனாம்‌, விற்போர்வீரனாம்‌, சொற்போர்ச்‌ 
சுமுகனாம்‌, சகுணச்செல்வனாம்‌, சுந்தரக்குரிசலாம்‌,; கல்‌ 
விக்கடலாம்‌, நீவிரறிவிரோ?”' 

“ஆம்‌. யானுமவனைப்‌ பற்றிக்‌ கேள்வீயுற்றுளேன்‌. 
எற்குரைத்தார்‌ இவ்வளவு சிறப்பித்தனரல்லர்‌. ஆயினு 
மிங்றனம்‌ நீவிர்‌ கூறியதிற்‌ பெரும்பான்மை அவர்தங்‌ 
கூற்றினோடொக்கும்‌. அனத நிற்க, திரிசிரபுரக்‌ கலகச்‌ 
செய்தி ஏதேனும்‌ நீவிரறிதிரோ?” 

ஏதோ கலகம்‌ ஈடரந்ததாகவும்‌ ௮ தனை இம்மதிவா 
ணனே சென்று தனத ஆற்றலினானே அட.க்கனெதாக 
வுல்‌ கேள்வியுற்றேன்‌. அதற்குமேல்‌ யானொன்றமறி 
யேன்‌.” 

கலகம்‌ விளைந்த காரணர்‌ தெரியுமோ?!”' 

(ரன்னையோ? காலாட்படைஞருட்‌ சல்லோர்குடி 
கடம்‌ இல்லங்களுட்‌ புகுந்து கொள்ளையிட்டனரென்‌ 
றும்‌, தஞ்சைவாணனார்‌ அதனைப்பற்றி விசாரித்துக்‌ 
குற்றவாளியரைச்‌ சுறையிட்டன ரென்றும்‌, அஅதகார 
ணமாகவே கலகம்‌ விளைந்ததென்‌ அம்‌, மாயவன்‌ தற்செ 
யலாய்‌ ஆண்டுச்சென்‌்றனனாக, மதிவாணன்‌ காகதாலி 
யமாய்‌ அவனே இதற்குக்‌ காரணமாயினானென்ற தன 
ருசையார்க்கு நிருபர்‌ தீட்டியிருக்கனெறனனென் ஞ்‌ 
சனங்கள்‌ சொல்லக்‌ கேள்வியேயன றி, யான்‌ இதனகட்‌ 
பொய்ம்மெய்‌ யறிதிலேன்‌.” 

நீவிர்‌ கூறியதிற்‌ பெரும்பகுதி மெய்ம்மையே 
மற்று, மாயவன்‌ திரிச்ரபுரஞ்‌ சென்றது தற்செயலன் ண, 


கரவு செயல்கள்‌ 28 


வேண்டுமென்றே யெனக்கோடற்குக்‌ கரிகள்‌ பலவுள 
வென்று நமத மந்திரியார்‌ வாய்மையாளர்‌ மன்ன 


னே யென்னிடம்‌ 


வன்பா இரைத்தன ரென அம்மாயவ 
கூறினான்‌.” 
“அற்றேல்‌ அகப்பட்டனன்‌ மாயவன்‌! அவனின்‌ 
னணம்‌ அம்பாற்‌ கூறியதன்‌ கருத்து யாஅகொல்‌? அறிந்‌ 
ரோ? அனறியுமவன்‌ செல்வுழி முளரிமலைக்குப்‌ 
போ தல்வேண்டுமென்‌ நன்றே மன்னவன்‌ மாட்டு 
விடைபெற்றேகனேன்‌. முளரிமலைச்‌ சென்றான்‌ சரா 
மலை* சேறற்குக்காரணமென்‌? மேலும்‌ மதிவாணற்கும்‌ 
மாயவற்கு மென்னை? யாத கொலியைபு? மதிவாணன்‌ 
இவன்மீது குற்தமேற்றுதற்கு ஏதேனு முட்கருத்து 
வேண்டுமே. அ௮ஃதென்கொலோ!? இவற்றையெல்லாஞ்‌ 
செவ்விதினாய்ர்‌ த நிமின்‌ .” 
என்று சொக்கநாதரும்‌ வேலவரும்‌ பேசமுடித்த 
அம்‌, சேவகனொருவன்‌ போந்து சொக்ககாதரை வழு 
தியும்‌, அமைச்சர்பிரானும்‌ அழைத்தனர்‌ என்ற கூற 


ஓம்‌ சொக்ககாதர்‌ வேலவரிடை விடைபெற்று மன்ன 


வனிருக்துழி யேகனர்‌. 

மேற்கூறியாங்கு வேலவருஞ்‌ சொக்கநா தரும்‌ 
பேசக்கொண்டிருந்த வொவ்வோரெழுத்தினையுர்‌ தவற 
விடாத மறைந்து ஒற்றுக்கேட்டிருந்த மாயவன்‌ சொக்க 
நாதரைச்‌ சேவகனழைத்துக்கொடு சென்றவக்கணமே 
வேலவரெதிரே பொள்ளெனத்‌ தோன்‌ றி நின்றான்‌. அது 
கண்ட வேலவர்‌ சறிது வெரூுஉக்கொண்டனராயினும்‌ 
அதனைப்‌ புறத்தே பிறர்க்குப்‌ புலனாகாது கடிதின்‌ 


மறைத்துக்‌ கொண்டனர்‌. 


24 மதிவாணன்‌ 


வேலவரே! யான்‌ தும்மிடத்து மறையெனக்‌ கூறிய 
வாய்மொழிகளை வெளியிட்டது நேரிதேயோ!”' என்று 
வினயினன்‌ மாயவன்‌. 

பநேரிதோ அன்றோ? அதனை யாமறியேம்‌. நின்‌ 
றன்‌ மறைமொழிகளை வெளியிட்டு நின்றனக்கு ஏதே 
னுர்‌ தீங்கழைப்பாமென்று கருதினே மல்லேம்‌”' என்‌ 
றனர்‌ வேலவர்‌. 

“அன்‌ றியும்‌ 

* “நட்டான்‌ 
மறைகாவா விட்டவன்‌ செல்வுழிச செல்க 
வறைகடல்கூழ்‌ வைய ந௩க?? (௩) 

ஏன்று முன்னோர்‌ கூறியாங்கே அவ்வாறு வெளியிடு 
வோர்‌ அருநரகுக்‌ காளாவரென்ப தொரு தலையன் றோ! 
அங்ஜனமாகவும்‌ நீவிர்‌ வெளியிட்ட தென்‌ கருதியோ! 

எல்லாம்‌ நிற்கு நலங்கருதியே யென்றுணர்‌ த." 

&அற்றேல்‌ நீவிரெப்‌ பொழுதும்‌ எற்குத்‌ அணைவ 
ராய்‌ நின அதவி புரிதல்‌ வேண்டும்‌.” 

ஓ! அதற்கென்னை??” 

“அதற்கொன்‌ றுமில்லை. ஆயினும்‌ நீவிரெற்கு அந்‌ 
தம்‌ வாக்களிமின்‌.” 

“யாமெப்பொழுதும்‌ நிற்குத்‌ தஅணைபுரிதல்‌ கருதி 
யிருப்பவும்‌, நீயதனை யயிர்த்து மீட்ட்மெம்மை வாக்க 
ளிக்குமாற வெண்டுதிற்பதை யாலோசப்பின்‌ நின்றன்‌ 
ஒவ்வொரு செயலினுக்கும்‌ ஒருட்கருத்அக்கற்பிக்கலா ம்‌ 
போலும்‌!” 


* காலடியார்‌. 


ந 
ர 


கரவு செயல்கள்‌ 25 


“ஆம்‌. கற்பிக்கலாம்‌. ஆயினும்‌ அஃதுண்மையா 
தல்‌ வேண்டாவோ” 

“வேண்டும்‌. அத நிற்க, நீ யிவ்வாறெம்மைக்‌ கேட்‌ 
பதனால்‌ நின்‌ றன்‌ கருத்து யாஅகொல்‌!”' 

இத்‌ துணையுய்த்‌ அணர்நக்த பேரறிவாளர்க்கு என்‌ 
றன கருத்துச்‌ சொல்லியோ தெரிதல்‌ வேண்டும்‌ ? நீவிர்‌ 
முன்னரே தெரிக்துகொண்‌ டிருக்கன்றிரென்று யான்‌ 
அறிந்துகொண்டேன்‌. ஆகவே யானதனை மீட்டுங்‌ கூறப்‌ 
புகுவேனேல்‌ ௮ஃத (அறிந்ததை யறைதல்‌' என்னுந்‌ 
தருக்கறூற்‌ குற்றத்திற்‌ டெனாமன்றே !” 

நீ சொல்ல விரும்பாமையின்‌ அதனை விடுத்தி! 
மற்று, £ீ மெய்ம்மொழிப்‌ புலவரிடம்‌ அவர்தம்‌ மகள்‌ 
கயற்கணியை அங்கிசான்றாய்‌ மணந்து கொள்வலென 
வாக்குத்தத்தம்‌ பண்ணினையென்று கேள்விப்படுதின்‌ 
நேனே ! அஃதுண்மை கொலோ 1” 

என்ற வினய வினாவிற்கு மாயவன்‌ மறுமொழி 
சொல்ல அறியாது சிறிது திகைத்தனனாயினும்‌ ஒருவா 
றுக விடைதந்தனன்‌. அது நேரிய விடையன்றென 
அவற்கே தெரியும்‌. ஆயினும்‌ என்‌ செய்வது? 

“ஆம்‌. உண்மையே. அதற்கோரையமுமில்லை. 
அவர்தம்‌ மகள்‌ கயற்கணியையே மணப்பான்‌ கருதி 
யிருக்‌ன்றேன்‌” என்றனன்‌ மாயவன்‌. உடனே வேல 
வரும்‌ மாயவனிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு தாம்‌ 
நாடோறும்‌ வீரர்கட்குப்‌ போர்முறைகள்‌ பயிற்றுவிக்‌ 
கும்‌ படைச்சாலை புக்கனர்‌. 

மாயவனே பின்வருமாறு தனக்குள்ளே பேசுஇன்‌ 


ருன்‌: & என்னைக்‌ காணும்போதெல்லாம்‌ அன்புடன்‌ 


20 மதிவாணன்‌ 


பேசும்‌ மன்னவனோ யான திரிசீரபுரஞ்‌ சென்றுவந்தது 
தொடங்கி என்னிடத்து அதிகமாகப்‌ பேசுஜின்‌ நிலன்‌. 
மந்திரி வாய்மையாளர்‌ என்மீது ஐயங்கொண்டூளரென்‌ 
பது வெள்ளிடை மலையென விளங்குகின்றது. அவ்‌ 
விளஞ்சிருான்‌ மதிவாணனோ ஆண்டுத்‌ திரிசிபுரத்து 
யான மும்முறை அவனைக்‌ கொல்ல முயன்றும்‌ ஒவ்‌ 
வொன்றினும்‌ வெகு சாமர்த்தியமாய்த்‌ தப்பிக்கொண்‌ 
டனன்‌. அவன்‌ பரிமாவேறி வாளினைக்‌ கைக்கொண் 
டனனேல்‌ நகுலனும்‌ வெள்கி நகுலமாய்‌ மறைவான ; 
வில்லெடுத்தனனேல்‌ விசயனும்‌ அவசயமடைவான்‌. 
அதற்கையமில்ல-வழுதியோ தன்‌ மகளினை மதிவா 
ணற்‌ களிப்பான்‌ மதித்தனன்‌ ! மன்னவன்‌ மருகன்‌ 
மாயவனோ மதிவாணனோ) இதன்கண்‌ முயன்‌ று இன்னு 
மொருகை பார்ப்பேன்‌. ஓ! இன்பவல்லி! உன்னை 
மணப்பவன்‌ யானே, மதிவாணனல்லன்‌ _—ஆ! இஃதெ 
ன்னை ! இறும்பூது ! யான்‌ மெய்ம்மொ ழிப்‌ புலவர்‌ மகள்‌ 
கயற்கணியை மணப்பலென்‌ அரைத்தமாற்றம்‌ வேல 
வர்க்‌ கெங்ஙனர்‌ தெரிந்தது 2 இருக்கட்டும்‌. யான்கயற் 
கணியை மணப்பலென்றது இருவர்க்குத்‌ தெரியும்‌. 
திரிசபுரஞ்‌ சென்றது ஒருவர்க்குத்‌ தெரியும்‌. இன்ப 
வல்லியை யெய்த வெண்ணுவது ஒருவர்க்குக்‌ தெரி 
யாஅ. ஆகவே யான இது கருதிய மதிவாணனைக்‌ 
கோறல்‌ கடைப்பிடித்தேனென்று எஏவரானுமுய்த்தண 
ரன்‌ முடியாது. யாவற்றிற்கும்‌ மதிவாணனிருக்கு 
மட்டும்‌ என றனக்கின்பமில்லை யென்பது அங்கையி 
னெல்லியங்கனியே ! ஆதலின்‌ என்றன்‌ மதிவலி அணைக்‌ 


கொடு மதிவாணனை மாய்ப்பான்‌ கருதிப்‌ பூண்டேனு 


கரவு செயல்கள்‌ 21 


அதி! இனிப்‌ பின்‌ வாம்கேன்‌ ! எவரையு மதியேன !" 
என்றெண்ணமீிட்ட்‌ கொண்டே மாயவன்‌ வெளியே 
போயினன்‌. 

துயிலொழிச்‌ தெழுந்த மதிவாணனோ தீழிழிந்து 
மாசிகைப்‌ புறக்கடை சென்று வரவியினுற்று முகன்‌ 
கழீஇ வாய்பூசி வருமுன்னர்‌ அவற்குச்‌ சிற்றுண்டி 
படைக்கப்பட்டிரு்தது. உடனே அவனும்‌ சிற்றுண்டி 
கொண்டனன்‌. கொள்வுழி மேதிவாணா! வந்த காரிய 
மின்னதென்றறிவையோ ?”' என்ற சொற்கள்‌ அவன்‌ 
செவியில்‌ வீழ்க்தன. வீழலுர்‌ தலைநிமிர்க்க மதிவா 
ணன்‌ புன்முறுவல்‌ பூத்து “(அறியேன்‌ அம்மா !” என்ற 
னன்‌. என்னக்‌ கேட்ட வாய்மையாளர்தம்‌ மக்கள்‌ 
“திருமணம்‌! திருமணம்‌!!” என்று கூவிக்‌ குதித்தனர்‌, 
அப்போழ்து தன்‌ மக்களை வாளாதிருக்குமானு கைய 
மைத்து வாய்மையாளர்‌ தம்‌ மனைவி மதிவாணனைமோக்கி 
“மதிவாணா ! நிற்கு நந்தம்‌ வழுதியர்‌ பெருமான்‌ மாவீர 
வள்ளல்‌ தனது அருந்தவச்‌ செல்வக்குமாரி இன்பவல்‌ 
லியைக்‌ கடிமணஞ்செய்து கொடூப்பக்‌ கருதியே நின்னை 
யழைத்தனன்‌”' என்றனள்‌. 

“அற்றேல்‌ எந்தையாரதுமதியின்‌ றி யானென்ன 
ணம்‌ இதைக்‌ குறித்துப்‌ பேசுவல்‌!” 

(நின்‌ றந்தையார்க்குத்‌ தெரியாமலோ இவை யமனை த்‌ 
தும்‌ நிகழ்கின்றன வென்‌ நெண்ணாறின்‌ றனை 1” 

“ஆம்‌. அவர்‌ இவையனைத்தும்‌ அறிந்திருக்கலாம்‌. 
ஆயினும்‌ அவர்‌ யான்‌ சரரியிலிருர்‌ அழி எ ற்குவிடுத்த 
நிருபத்தின்கண்‌ மதுரை செல்லுமாறு வரையப்பட்‌ 
டிரு்ததேயன்‌ நி வேறொன்றும்‌ மணவினையைக்‌ குறித்து 
எழுதப்பட்டிலதே.” 


ஓளு, 


28 மதிவாணன்‌ 


ஏன்‌? அவரிதைக்குறித்து ஒன்றும்‌ வரையா திரு 
ந்தமையேமேதக்கது. விவாகவிடயத்தில்‌ இர்நாட்பிள்ளை 
கள்‌ பெற்றோர்க்கடங்கியும்‌ ஒழுகுகின்றனரோ ? மேலு 
மவர்‌ தம்‌ மகனுக்குத்‌ தாமே இத்தகைய விடயங்களைக்‌ 
குறித்து எதுவேயாயினும்‌ வரைந்திடல்‌ நேரிதாகுமோ?”” 

(( அஃதென்னை அங்ஙனங்கூறுதிர்‌? உலகவியலுள்‌ 
ஒரு சிறிதும்‌ உணரும்‌ பருவமுறுத மக்கட்கு அவர்தந்‌ 
தாதைமார்‌ நன்மதிபுகட்டி நடத்தாது அவர்தமைமனம்‌ 
போனவாறெல்லாம்‌ போகவிட்டு அழிவுறக்‌ கொன்னே 
விடுத்தல்‌ அழகதோ?”' 

“அழகதோ அன்றே? அதற்கென செய்வ து? நீ 
நின்றன்‌ தாகையார்‌ விரும்பியாங்கு ஈண்டீப்‌ போர்‌ 
தனை. ஈங்கே நின்றன்‌ கறிய தாகையார்‌ நிற்குவேண்‌ 
டிய உதவி புரிவார்‌. அவர்தமோ டளவளாய்‌ ஆலோ 
சனை செய்து கோடி.” 

“அவர்தமோ டளவளாய்‌ ஆலோசனைசெய்தல்‌! அம்‌ 
மம்ம ! இஃதென்னை விந்தை ! நன்று கூறினீர்‌ ! நன்று 
கூறினீர்‌ !! அவர்தம்‌ ஆணைவழி யொழுகலை விடுத்து 
அவர்தமோ டளவளாய்‌ ஆலோசனைசெய்யவோ சொல்‌ 
கின்றீர்‌?'' 

ய மதிவாணாுயானுன்னைஇக்காலத்துச்கதா மெனு 
மதங்கொடு சுருக்கித்‌ திரியுஞ்‌ சராருட்‌ படுத்தமைபற்றி 
வருந்தற்க. உன்றன்‌ உத்தமகுணம்‌ கண்டு உளமஃகிழ்கின்‌ 
றேன்‌. 

“அம்மையே ! யான்‌ சுறிது வெளியேபோய்‌ வரு 
தற்கு விடைதரல்‌ வேண்டும்‌, 

என்ற கேட்டலும்‌ வாய்மையாளர்‌ கந்‌ தணைவி 
விடையளித்தனள்‌. உடனே மதிவாணன்‌ தன்னெதிரே 


கரவு செயல்கள்‌ 29 


யிருந்த நிலையாடிக்கட்‌ டன்னைரோக்டிக்‌ குஞ்சகோதி, 
நீலக்குறியொன்று நெற்றியிற்றீட்டி, அதன்டிழ்ச்‌ சிறி 
தாய்ச்‌ செவ்விய இிருநீற்றுக்காப்பும்‌ இட்ட்கொண்டு 
நிற்றலும்‌, விரைக்‌துபோரந்து ஒருவன்‌ உடைகளைக்‌ கைய 
கத்தேந்தி நீட்டினான்‌. மதிவாணன்‌ அவ்வுடைகளைத்‌ 
தரித்துக்‌ கவயமணிர்து போர்க்கோலம்‌ பூண்டு மாளி 
கைத்‌ தலைகடைவரந்தனனாகப்‌ புரவியொன்று புனையப்‌ 
பெற்று நிற்கக்கண்ட மதிவாணன்‌ விரைந்து சென்று 
அதனமீதேறிக்‌ கலினங்‌ கைக்கொண்ட வளவினில்‌௮ த 
மின்னென மறைந்தது. மறைந்ததுகண்ட மாந்தரனை 
வரும்‌ “இத்தகை யிவுளி யாமெங்குல்‌ கண்டிலேம்‌ ! 
இதனை யுகைக்குஈன்‌ யாவனோ! அறியேம்‌. என்னை யதி 
சயம்‌ ! என்னை யதிசயம்‌!!”' என்று தமக்குள்ளே பேசிக்‌ 
கொண்டனர்‌. 

இது நிற்க, மதிவாணனேோ புதுவர்புகுவாயிலாற் 
புறத்தேபோரந்து வையமையாற்றின்‌ தென்கரையோர 
மாய்ச்‌ சென்று மணலூர்‌ வர்துற்றனன்‌. உடனே பரி 
யைவிட்டிறங்கய மதிவாணன்‌ அதனைப்பைம்புன்‌ மேயு 
மாவீடுத்து அடுத்ததோர்‌ கருங்கன்‌ மண்டபத்தெய்தி 
யிருந்து பின்வருமாறு தனக்குள்ளே யோசயா நின்றான்‌: 

“(மணவினை கருதியோ தந்தையார்‌ என்னை மதுரை 
செல்லுமாறு ஆணைதந்தது? மணவினைப்‌ பேச்சுயான்‌ 
தஞ்சைமாபுரியி லிருக்துழியொன் றும்‌ நிகழ்ந்திற்றிலதே! 
அவ்வாறு ஏதேனுமிருப்பினும்‌ என்னருமைத்தாய்‌ என்‌ 
னிடம்‌ கூறாதிராளே ! இது யான்‌ திரிசரரபுரஞ்சென்ற 
பின்னரே நிகழ்ந்‌ திருத்தல்வேண்டும்‌. அற்றேல்‌ எந்தை 
யார்‌ என்னைத்‌ தஞ்சைக்கழைத்து யான்‌ மதுரை போக 


20 மதிவாணன்‌ 


வேண்டிய காரியம்‌ இன்னதென்ற ஏனெனனைத்‌ 
தெருட்டாது சிராமலைநின்றே செல்‌்லுமாறேயினர்‌ ? 
காவலன்‌ கணப்பொழுதுந்‌ தாழாது என்னை விடக்கு 
மாறு ஆணையிட்டனன்போலும்‌! அஃதெற்றாயினுமா 
குக. வாய்மையாளரும்‌ இதைக்குறித்து ஏனொன்று 
மென்னிடற்‌ கூறிலர்‌ ஓ! உணர்ந்தேன்‌! உணர்ந்‌ 
தேன்‌!! யாவனோ ஒருவன்‌ யாங்கள்‌ பேசுக்கொண்டிருப்‌ 
புழி உட்போதரல்‌ வேண்டியமை பற்றியன்றே அவ 
ரொன்றுங்‌ கூறினாரல்லர்‌. இது நிற்க, வழுதியார்க்கு 
அறவும்‌ நெருங்யெ சுற்றத்தார்‌ எத்‌ அணையரோ விருப்ப 
வும்‌, என்னை யவர்‌ தம்‌ மருகனாகக்‌ கோடற்கு என்‌ 
னிடத்துளதாய சிறப்புக்குணம்‌ யாதஅகொலோ?— ஓ! 
அஃதொன்றுமன்று. அவர்‌ எந்தையார்மீது வைத்தள 
பரிவினா'னே யிவ்வாற செய்ய விரும்புகின்றனர்‌ —ஓ! 
இறைவனே ! எங்கன முய்த்தியோ வுய்த்தி” 

என்‌. கருதமளவில்‌ இருவர்‌ ஆடவர்‌ ஒருவரோ 
டொருவர்‌ மலைந்துகொண்டு மதிவாணனெதிரே போர்‌ 
தனர்‌. போதரக்கண்ட நந்தலைவன்‌ அவர்களை நோக்கி 
ரீவிரேனோ வீணிற்‌ பொருதுமாய்‌ன்றிர்‌ ? நின்மின்‌ ! 
நின்மின்‌ !!'? என்று கூயினான்‌. கூயது கேட்டாரிரு 
வரும்போரினைநிற த இம திவாணன்பாலுற்று ஓவ்வொரு 
வனுந்‌ தன்றன்‌ வழக்கினை வகுத்துசைப்பான்‌ தொ 
டங்க விடயத்தை நேரே கூறாது காலம்‌ நீட்டித்தல்‌ 
கண்ட மதிவாணன்‌ தன்புரவி நின்றவிடத்தனை ரோக்‌ 
கிப்‌ பொளளெனத்‌ திரும்பினன்‌. அப்போழ்தத்‌ தொரு 
வன தன்‌ குதிரைமிகெறி ஈடாத்திக்கொண்‌ டோடா 


நின்றனன்‌. ௮௮ கண்ணுற்ற மதிவாணன்‌ பொருக் 


கரவு செயல்கள்‌ ol 


கென வெழீஇ ஞொெஃரலெனப்‌ பாய்ந்து சென்றனன்‌. 
பக்கத்து நின்றாரிருவரும்‌ மதிவானை விரைர்‌ அ செல்ல 
வொட்டாத இருகப்பற்றித்‌ தகைத்தனர்‌. ஆயினு 
மஞ்சாத மதிவாணன்‌ தாவிக்குதித்தும்‌ உதறிச்‌ ஒிலிர்த்‌ 
அந்‌ தன்னுடல்பற்றிய தடியரைத்‌ தாடையிற்‌ புடைத்‌ 
அங்‌ கைகளை வரழையந்தண்டென வொடித்துந்‌ தாளின்‌ 
றைறவைத்தும்‌ அவர்களைக்‌ கழே தள்ளிவிட்டூமீட்டூம்‌ 
விரைந்தோடினான்‌ . இதற்கடையிற்‌ பரிமாவேறிப்‌ பர 
பரப்புடனே பதறியோடிய மனிதன்‌ குதிரையின்வேகத்‌ 
தினிற்கேற்ப அதன்‌ மீதிருக்கலாற்றுது சிறிது தூராஞ்‌ 
சேறலும்‌ அஃதவனை யொருபுறமெறிந்துவிட்டு மதி 
வாண னிருந்தவிட சோக்கித்‌ திரும்பிற்று, இரும்பி 
வந்த பாய்மா மநிவாணனைக்‌ கண்டவுடனே கனைத்துக்‌ 
களித்துக்‌ குதித்துத்‌ தலைநிமிர்ந்து அவனருகில்‌ நின்‌ 
றது. அவ்வாறு நிற்றல்கண்ட மதிவாணன்‌ அதனைக்‌ 
கழுத்தினின்‌ மெல்லெனப்‌ புடைத்துத்‌ தைவர்‌ த 
அதன்‌ மிசைத்தாவினன்‌. உடனே குதிரையுங்‌ 
கூடன்‌ மா நகரை நோக்கிப்‌ பறந்தது. அங்கனம்பறந் து 
செல்லும்போது ஒரு பழுமரத்தினின்றும்‌ நற்கரும்‌ 
பாந்தளொன்று மதிவாணன்மேல்‌ விழுந்து அவனது 
தாகத்‌ இனையுமுற்றது. அஃதுணர்ந்த மதிவாணன்‌ தன்‌ 
வாளினால்‌ அதனை யிருதுண்டாக (வெட்டி யயற்புற 
மெறிந்துவிட்டு அண்ணாந்து மரத்தினுச்சிையை நோக்க 
னும்‌ ஆண்டிருக்தொருவன்‌ ஒரு பெருங்‌ கல்லினைச்‌ 
சுழற்றி மதிவாணன்‌ மீதோச்ச விசையுடனெ நிந்தனன்‌ . 
இதுகண்ட செம்மல்‌ சரேலென விலகிநின்று மீட்டு 
மரத்தின்மீதுள்ள மனிதனை யுற்றுநோக்கனன்‌. இவ்‌ 


22 மதிவாணன்‌ 


வாற ரோக்குகின்றுன்‌ மதிவாண னென்றுணர்ந்த அம்‌ 
மனிதன்‌ மரத்தின்‌ கொம்புகளினிடையே மறைந்த 
னன்‌. இதற்டையில்‌ தன்‌ புரவி பின்செல்லத்‌ தலைப்‌ 
பட்டது. இஃதென்னை கொலென்‌ அயரரோக்குதல்‌ 
வீடுத்‌.து முன்புறம்‌ பார்த்தலும்‌ இருவர்‌ முசலக்கையி 
னர்‌ முனைந்து குதிரையைத்‌ தாளினிற்றாக்கி அதனைப்‌ 
பங்கப்படுத்துவான்‌ முயறல்‌ கண்டனன்‌. ஓ! இனியென்‌ 
செய்வான்‌ மதிவாணன்‌? நாற்புறமுஞ்‌ சுற்றிப்‌ பார்த்‌ 
தனன்‌. மேலே நோக்கனன்‌. சிறிது தூரர்‌ தன்‌ பரி 
மாவினைத்‌ திரும்பிப்‌ பின்னே செலுத்தினன்‌. செலுத்‌ 
அழி யொருவன்‌ வேலியொன்‌ றினிற்‌ கரந்து நின்னு 
எறிவேலொன்றினை விடுத்தனன்‌. அஃதையலே பைம்‌ 
புன்‌ மேய்ந்து நின்ற பசுவினைப்‌ படுத்தது. இஃதறிந்த 
மதிவாணன்‌ (இனி யெதுவரினும்‌ வருக-—என்கொ 
லிம்மாயம்‌! என்கொ லிம்மாயம்‌!!-ஓ! ஒரு ரொடிப்‌ 
பொழுதுந்‌ தாழேன்‌ ”' என்று சொல்லித்‌ தன்‌ குரக 
தத்தினைத்‌ தூண்டலும்‌ ௮து மனோவேகமும்‌ இதன்‌ 
கடுப்பினுக்‌ இணையன்‌ நென்னுமாறு விரைந்து எதிர 
நின்ற இருப்புலக்கையாளர்மீ தெழும்பித்‌ தாவிக்‌ குதித்‌ 
தோடிவிட்‌் டத. மதிவாணனும்‌ ஞாயிறு மேற்றிசை 
மறைந்து சுறிது போதாயினபின்‌ மதுரையில்‌ மந்திரி 
யார்‌ மாளிகை வந்துற்ற மாடத்தம்பர்ச்‌ சென்று 
ஓர்‌ படுக்கையறைக்குட்‌ புகுக்து ஆண்டு விரித்துக்கடற்த 
வொரு பஞ்சணேயின்மிது (அம்மவோ?” என்று கூவி 
யயர்ந்து வீழ்ந்தனன்‌. 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ ழற்றிற்று 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 


அரண்மனைக்‌ கழைத்தல 


உடனே சிறிது போதிற்கெல்லாம்‌ மந்திரி வாய்‌ 
மையாளர்‌ அரண்மனையினின்‌அம்‌ போந்து மாலைக்‌ 
கடன்‌ முடித்தபின்னர்‌ மாடத்தும்பரேகி நிலாமுற்றத்‌ 
தன்கண்‌ ஒரு பிரப்பருக்கையி னிருந்துகொண்டு, 
“மதிவாணா!'* என்று விளித்தனர்‌. இதகேட்ட மதி 


போரந்து 


வாணனும்‌ அக்கணமே பளளிவிட்டெழுந்து 
அவறருகே நின்றனன்‌. நிறறலும்‌ வாய்மையாளர்‌ அவ 
னைத்‌ தன்னெதிரே ஓராதனத்திருத்தி, “ யாமிருவேமு 
மின்று காலைப்போழ்‌து பேசிக்கொண்டிருப்புழி மாய 
வன்‌ போந்தனன்‌. ஆதலின்‌ யான்‌ நின்னை விடக்கு 
மாறு நேரிட்டது. அதன்பின்‌ யான்‌ விரைந்து மன்‌ 
னவன்‌ மாளிகைக்குப்‌ போய்விட்டேன்‌. அ தனானேயே 
நந்தம்‌ பேச்சுத்‌ தடைப்பட்டதுகாண ” என்றனர்‌, 
அதற்கு மதிவாணன்‌ “யானும வ்வாறே யெண்ணினேன்‌”” 
எனக்‌ கூறினன்‌. 

“யானின்று சிறிதுநேரம்‌ முன்னரே போர்திருக்க 
லாம்‌. அரண்மனையில்‌ யான செய்யவேண்டியன பல 
விருந்தனவா தல்பற்றி யான்‌ சிறிது ஆண்டுத்‌ தாழ்த்த 
லின்‌ நியமையா தாயிறறு i 

& அதுபற்றி யென்னை 2” 

i ஒன்‌ அமின்‌ ற. ஆயினும்‌ நின்னை த்‌ தனியே யீண்டு 
வீடுத்துவிட்டு யான்‌ அவணிருத்தலை விரும்பிலேன்‌.” 

) 


oA மதிவாணன்‌ 


யானும்‌ ஈண்டுத்‌ தனிமையினிருத்தலை விடூத்துப்‌ 
புரவியேறி மணலூர்காறும்‌ சென்று திரும்பினேன்‌.” 

6 இர்நகர்ப்புறக்‌ காட்சுகளை நீ ஈனிவிரும்புதியோ??? 

ஓ! பெரிதும்‌ விரும்புன்றேன்‌. அதன்‌ றியும்‌ 
இர்ஈகரினுட்‌ தீயர்‌ சிலர்‌ பல்கியிரு த்தல்‌ வேண்டேமென்‌ 
பதும்‌ புலனாகின்றது. அவர்‌்தமை நல்வழிப்‌ படுத்த முய 
றலும்‌ வேண்டுகின்றேன்‌.” 

எந்நகரின்‌ கண்ணும்‌ ஆங்காங்குத்‌ தீயர்‌ சற்சலர்‌ 
இருத்த லியற்கையே.” 

& அற்றன்ற, இந்நகரின்‌ கண்‌ இயற்கையளவிற்கு 
மேற்பட்ட தீயர்‌ தொகையுண்டென நம்புதற்ட 
அளத.” 

 அஃதெங்ஙன மறிந்தனை ? நீ சிறுபருவத்திலேயே 
இர்ஈகர்விட்டுத்‌ தஞ்சைமாபுரிக்கு அந்தையாரொடு 
மேகனெயே ; அதன்பின்‌ இன்றுதானே யிவட்போர்‌ 
தனை. இதற்குள்‌ ௩ீ இவ்வாறு இர்நகரினைக்‌ குறித்துப்‌ 
பகருதல்‌ எக்காரணம்‌ பற்றியோ ?”' 

“தாலி புலாக நியாயம்‌ பெரும்பா லுந்‌ தவறு மியல்‌ 
புடைத்தாயினும்‌ இந்ஈகரினைப்பற்றி யானவ்வாறு கரு 
அழி ௮௮ நேரிதே யாயிற்றென்பதற்கு அணுவளவும்‌ 
ஓயமின்‌ ற,” 

& இஃதென்னை ? நீயுரைப்ப தின்னதென்‌ மறி 


©. 


லேன்‌. அதனை விளங்கவுரைத்தி ”' என்றனர்‌. எனலு 
மதிவாணன்‌ தான்‌ மணலூர்‌ சென்றதும்‌, ஆண்டிருவ! 
பொருத போர்ததும்‌, ஒருவன்‌ கலிமாவைக்‌ கவர்ந்து 


அரண்மனைக்‌ கழைத்தல்‌ 215) 


சென்றதும்‌, முதலாயெ யாவற்றினையும்‌ விரித்துச்‌ சாங்‌ 
கோபாங்கமாய்க்‌ கடன்‌ மடை விண்டெனக்‌ கழறினன்‌. 
இவை யனைத்தையும்‌ இனிதினிருக்‌து செவிக்கொண்ட 
வாய்மையாளர்‌ ஒன்அம்‌ மறுமொழி சொல்லாத திகை 
த்தனர்‌. அதன்‌ பின்‌ (நன்று! அதனமேலென்ன ?!' 
எனறனர்‌. 
& அதன்மேல்‌ மீவிரென்னை யென்‌ பெயரிட்டழைப்‌ 
பக்‌ கேட்டு விரைந்தெழுந்‌து போந்தேன்‌. அவ்வளவே.” 
 நிற்குப்‌ பகையாயினார்‌ யாரேனும்‌ ஈண்டுளரோ 
“இதற்‌ கையப்பா டெனனை?! மாயவனே இத்துணை 
யுஞ்‌ செய்யுமாறு ஏவி யிருத்தல்‌ வேண்டும்‌.” 
“இவ்வாறவன்‌ செய்வதில்‌ அவன்றன்‌ கருத்து 
யாது கொல்‌!” 


யானவன்‌ மீது கலகக்குற்றமேற்றி நிருபம்‌ விடுத்‌ 
. இருத்தலே அவனை யின்னணஞ்‌ செய்வான்‌ அண்டி 
யிராதோ?” 
அவ்வணமே கொள்இற்போம்‌. அப்போது அவ 
னைக்‌ கலகஞ்‌ செய்குவான்‌ தூண்டிய தென்கொலோ ? 
இப்போது ஆராய்ச்சி யொன்‌றினின் றும்‌ மற்றொன்றற்‌ 
குத்‌ தாயதேயன்‌ நி வேறன்று. எவனும்‌ எதனையு முட்‌ 
கருத்தின்றிச்‌ செய்யானென்னு மியல்பு நீ யுணராத 
தன்றே.” 
ஆம்‌. நீவிர்‌ கூறுவவனை த்து முண்மையே. அவன்‌ 
கருத்‌ தின்னதென்‌ றியான நிகலேனென்று இன்று 
காலையே நம்மாட்டுச்‌ சொல்லியிருக்கின்றேனன்‌ றோ??? 
பல! அறிவேன்‌! அறிவேன்‌” என்று வாய்மையா 


ளர்‌ கூறியவளவினில்‌ ஒருவன்‌ அம்முற்றத்துத்‌ துகள்‌ 


26 மதிவாணன்‌ 


சீத்தான்‌; மற்றொருவன்‌ நீர்‌ தெளித்தான்‌; கமூன்றாவன்‌ 
வெள்ளிக்கலங்கள்‌ கொடுவந்து முறையின்‌ வைத்தகன்‌ 
றனன்‌. நான்காவன்‌ உணவு முதலியன பரிமாறினன்‌. 
இவை கண்ட அவ்விருவரும்‌ ஒருவரோடொருவர்‌ விளை 
யாட்டாகவும்‌ விரோதமாகவும்‌ பலவிடயங்களையும்‌ 
பற்றிப்‌ பேச்க்கொண்டே உணவுகொண்‌ டெழுமர்தனர்‌, 
எழுந்து கறிதுநேரம்‌ இருவரும்‌ ஒன்றும்‌ பேசுகலாது 
உலவா நின்றனர்‌. அதன்பின்‌ வாய்மையாளர்‌ மட்டம்‌ 
ஓரிருக்கையிலற்று அதன்மீது சறிது சாய்ந்து கொண்டு 
ஆலோசனைக்‌ கடலி லாழ்ர்தனர்‌. மதிவாணனோ அன்று 
மாலை நடர்த யாவற்றினையும்‌ மறந்துவிட்ட மாளிகை 
யுச்சயிற்‌ றெருவோரமாய்க்‌ கட்டப்பட்ளே கைபிடி 
மதிலிற்‌ சாய்ர்துகொண்டு பின்வருமாறு இசையட | 
னொன்றிப்‌ பாடா நின்றனன்‌. 

எப்போது முள்ளா ளியல்புண்ர்க்‌ து நாடோறும்‌ 

தப்பாது தாண்டவம்யா மாடகெம்வா தோழி! 

தயிழ்பாடி யன்போடு மாடகம்வா தோழி!! 

தானந்த மில்லாத தண்முகில்பொய்‌ இற்பவெயூஉ 

மானந்த நீத்தத்துள்‌ ளாடகெம்வா தோழி! 

அணுவளவுர்‌ தாழமாம லாடகம்வாதோ ழீ! 

இன்ப வடிவுடைய வலீசனெனுல்‌ குன்றினிழி 

யனபுப்‌ பெருஈதியு ளாகெம்வா தோழீ! 

அவனருள்பெற்‌ ஐய்‌தற்போ மாகெம்வா தோழீ!!்‌ (4) 

இவ்வாறு மதிவாணன்‌ றன்‌ இன்பச்‌ செம்பாடல்‌ 
செவிமடுத்த வாய்மையாளர்‌ மெல்லென ஒரு வேலை 
யாளனை விளித்துத்‌ தன்‌ மக்களிருவரையும்‌ அழைத்‌ 
அக்கொண் டோதைப்படாமல்‌ வருமாறு கூறி விடுத்‌ 


அரண்மனைக்‌ கழைத்தல்‌ 87 


தனர்‌. அங்கனம்‌ விடைபெற்ற சேவகன்‌ மீண்டு வரு 
முன்னர்‌ மதிவாணன்‌ மீட்டமெழுந்து உலாவத்‌ தலைப்‌ 
பட்டனன்‌. அதுகண்ட மந்திரியார்‌ மதிவாணனைக்‌ 
கூய்‌ “ஜய மதிவாணா! நீயிசைத்தமிழும்‌ வல்லைகொல்‌ ?”” 
என்ற வினாயினர்‌. 


அதற்கு மதிவாணன்‌ “ஏதோ அதன்‌ கண்ணுஞ்‌ 
சறிது பயிற்யுள்ளேன்‌. யான்‌ எப்போழ்தாதல்‌ ௪ந்‌ 
தாகுல மெய்தியக்காற்‌ சுறிது வாய்விட்ப்‌ பெருமா 
னைப்‌ பாடிக்களிக்கப்‌ புகுவது முண்‌ட, ரெருநற்றிர 
வினில்‌ யான்‌ சோழன்‌ வந்தான்‌ என்னுஞ்‌ ீறாரின்‌ 
கண்ணே கதங்கியிருப்புழி ஆண்்‌டப்போந்த ஓராண்டி 
வாதவூரடிகள்‌ மலர்வாய்ப்‌ பெய்த வாசகத்தேனினை 
வாய்குளிரப்‌ பொழிந்துயாடி இல்லங்கடோறும்‌ ஐய 
மேற்றுச்‌ செல்லா நின்றான்‌. அதுகேட்ட என்றனளள 
முருக நெக்குடைர்து மொண்டு ஆனந்த விசை த்தேனேை 
யோடி யோடிப்‌ பருற்று, கண்ணரும்பிற்று, மெய்‌ 
பொடித்தது. உடனே யானுமவன்‌ பாடியவத்‌ திருப்‌ 
பாசுரத்தை வாயார மனமாரப்‌ பாடி யுள்ளம்‌ பூரித 
தேன்‌ . இதனைச்‌ செவிசாத்திய அவ்வாண்டி தன்‌ கடி 
ஞையைச்‌ சுழற்றி யோரிடமெறிந்துவிட்டு என்பாலோடி 
வந்து என்னை மெய்யுறத்‌ தழுவி யழுது வாழ்த்தினன்‌. 
அவனை யானென்னென வினவாமுன்னர்‌ அவன்‌ என 
னைத்‌ தழுவிய தன்‌ தரங்களை வாங்கிக்‌ கொண்டோடி 
மறைந்தனன்‌. உடனே யானும்‌ பின்பற்றியோடி வெகு 
 துூராஞ்‌ சென்றும்‌ அவனைக்‌ கண்டிலேன்‌. அதன்மேல்‌ 
யான்‌ மீட்டு மென்னிருப்பிடம்‌ போந்து அணேைமேவி 


v5 மதிவாணன்‌ 


யயர்ந்து நித்திரை போயினேன்‌ . இத்தணேயும்‌ நீவி ரிப்‌ 
பொழுது விவைலும்‌ ஞாபகத்து வந்தமையிற்‌ கூறி 


னேன்‌'்‌ என்றன ன்‌. 


அக்கணம்‌ மந்திரியார்‌ தம்‌ அருமைத்திருமகளிராய 
வவ்விருவரும்‌ போந்தனர்‌. உடனே மர்திரியாரவர்‌ 
தமை ரோக்க, “ீவிரிருவரும்‌ சேற்றை ஞான்று அரண்‌ 
மனையின்கண்‌ நந்தஞ்‌ செல்வக்‌ கோமகள்‌ இன்பவல்லி 
யோடும்‌ அவடன்‌ பாங்யெரொமடும்‌ விளையாடிக்கொண் 
டிருப்புழிப்‌ பாடியவற்றை யிப்போ திசையோடு சொல்‌ 
அதிற்மீரோ ?”” என்று கேட்டலும்‌, அவ்விருவரும்பருக்‌ 
அம்‌ நிழலுமெனப்‌ பாட்‌ மெழாலும்‌ பொருர்திடப்‌ 
பின்‌ வருமாறு பாடத்‌ தொடங்கினர்‌: 
என்றென்‌ நலைவனைக்‌ காண்பலென்‌ ேங்யெ 
வேம்‌ திழை யேயெழி வின்பவல்லி ! 
ஈன்றிய ணுன்றனை நாடி யடைம்‌ தன 
தைன மதிவாண நாயகனே. (5) 
அத்கையின்‌ மாதே யகங்கரை யேவிணி 
யானர்த முன்னை யடுத்ததுகாண்‌ 
தேக மிளைத்‌தத்‌ இயங்க லவன்வருர்‌ 
திக்னெ ரோக்‌ இிகையாகே. (6) 
ஆதடன்‌ மறந்திட்‌ டனர்‌ அறம்‌ கேதமிழ்ப்‌ 
பாடன்‌ மறக்க பணிமொழியே ! 
கூடல்‌ கரு திக்‌ குறுனென்‌ காணினிக்‌ 
கூட லிழைத்துக்‌ குறையாதே.' (7) 
இவ்விசைத்தமிழ்ப்பாடல்களைப்‌ புனனகையொடுல்‌ 
கேட்டுக்கொண்டிருர்‌ க மதிவாணன்‌ வாய்‌ திறவாதமோ 


அரண்மனைக்‌ கழைத்தல்‌ 29 


னவிரதம்‌ பூண்டனன்‌. இவ்வா நிவனொன்றும்‌ பேசா 
மைகண்ட அமைச்சர்கோமான்‌ (நின்றன்‌ சுற்றனனை 
யாரிடமிருக்து நின்‌ கருத்துக்கள்‌ யாவற்றினையு முணர்‌ 
ந்து மிகப்‌ பேருவகை மேவினன்‌. ௮துநிற்க, 6 நந 
தச்‌ தஞ்சை வாணனார்‌ தாம்‌ விடுத்த நிருபத்தின்‌்கண்‌ 
நிற்கொன்றும்‌ வரைம்‌திலரேயென மயங்குதலொழிக. 
அவர்‌ எற்கு விடுத்த நிருபத்தின்கண்‌ ௩ வழுதியர்பெரு 
மான்‌ மருகனாதலைத்‌ தாம்‌ பெரிதும்‌ அவாவு மாற்றினை 
நனி புலப்படுத்துளர்‌. வேண்டுதியே லதனைக்காண்டி'' 
யென்று சொல்லி யெழீஇ ஓரறைக்குட்‌ புகுதலும்‌ மதி 
வானனும்‌ அவருடன்‌ அவ்வறையினுட்‌ புக்கனன்‌. 
வாய்மையாளர்‌ காட்டிய நிருபத்தின்கட்‌ டனறா 
தையார்‌ விருப்ப மனைத்தெனக்‌ குறிக்கப்பட்டிருக்‌ 
தமையின்‌ மதிவாணனும்‌ மந்திரியார்‌ கூற்றிற்கு ஓமென 
விணங்கணென. அதன்பின்‌ அவ்விருவரும்‌ றுயில்‌ 
கொளப்‌ போயினர்‌. மதிவாணனெொழிய மற்றை யாவ 
ரும்‌ நித்திரை போயினர்‌. ஊருமடங்கிற்று. அப்‌ 
போழ்து ஈாழிகைமணி யோதையும்‌ அடிக்கடி சுணங்‌ 
கன குரைப்பும்‌, காவலர்‌ கடு யேகுறங்கலிப்பும்‌ 
கூகையின்‌ குழறஅும்‌, யாமக்கோழி காட்மே குரல 
மன்றி வேறோரோதையுங்‌ தேட்கப்படவில்லை. உடனே 
மதிவாணன்‌ ஆன்மகோடிக எனைத்தும்‌ அயர்ந்து அயில்‌ 
புரிவதையும்‌ வானத்தில்‌ மதி யுடீத்திரளொடு கலந்து 
மிளிர்வதையும்‌ குறித்து யோசத்து ((ஊழிக்காலத்தினு 
மிவ்வாறே சருவான்‌ மாக்களையு மொடுக்கி நம்பெரு 
மான்‌ மிளிர்வான்‌்போலும்‌”” என்றான. அதன்பின்‌ “2 | 


பெரும! என்னே நின்கருணை! என்னே நின்கருணை! 


40 மதிவாணன்‌ 


கீ யோகவேடமே புனைந்தளையாயின்‌ அனைத்துலகும்‌ 
அனைத்‌துயிரு மிவ்வாறே யோகமார்க்கத்திற்‌ நிரும்பி 
யசைவற்றிருந்‌ துவி மன்றே?” ஏன்று கூறிப்‌ பின்வரும்‌ 
மணிவாசகப்‌ பெருமான்றன்‌ திருச்சாழலைப்‌ பாடிய 
தொடங்கனொன்‌. 

*தென்பா லுகந்தாடர்‌ இல்லைச்‌ிற்‌ றம்பலவன்‌ 
பெண்பா லுகர்தான்‌ பெரும்பித்தன்‌ காணேடி 
பெண்பா லுகர்திலனேற்‌ பேதா யிருகிலத்தோர்‌ 
விண்பாலி யோகெய்த வீடுவர்காண்‌ சாழலோ?” (8) 


என்னு மிப்பாசுரம்‌ பாடி இசைக்‌ கடலிற்‌ நிளைத்தாடா 
நின்றான்‌. அதன்‌ பின்னர்ச்‌ திறிதுநேோர மொன்றும்‌ 
பேசாது மெளனமாய்‌ அசைவற்று நின்றான்‌. உடனே 
வானத்தை ரோக்கித்‌ தலைநிமிர்ந்து கைகூப்பி நின்று 
ஜயனே! நின்செயலெல்லாம்‌ உயிர்கட்கு உணரொணா 
வுறஈலங்‌ கருதியே” என்அரைத்துத்‌ தனது பள்ளி 
யறையுட்புக்குச்‌ சாளரங்களைத்‌ இறந்து வைத்துவிட்டூப்‌ 
படுக்கையைக்‌ கையான்‌ மும்முறை தட்டி யுதறியபின்‌ 
பெருமானை நினைந்த அதித்த பின்றைப்‌ படுத்துக்கொண் 
டுறங்னென்‌: அழ்றையிரவு கங்குற்போது கழிந்து வைக 
றைக்‌ காலமும்‌ இறதியுறத்‌ தலைப்பட்டத. ழ்வானம்‌ 
வெள்ளென விளர்த்தது; ஒவின தாரகையொளி; புறஞ்‌ 
சிறைப்‌ பொழிலும்‌ பிறங்கு ௩ீர்ப்பண்ணையம்‌ இறங்கு 
கதிர்க்‌ கழனியும்‌ புள்ளெழுர்‌ தார்த்தன; மறையவருட்‌ 
சல்லோர்‌ இருக்கினும்‌ யசுவினும்‌ ௪ந்‌ை க சொல்லப்‌ புகும்‌ 
தனர்‌; வேறு ஒிலர்‌ சாமதேம்பாடினர்‌; அதலவிழி நாட்‌ 


* இருவாசசம்‌ 


அரண்மனைக்‌ கழைத்தல்‌ 41 


டத்திறைவ னெம்பெருமான்‌ சோமசுந்தரக்‌ கடவுள்‌ 
கோயிலினும்‌, அறத்துறை படிந்து மறத்துறை விளஸ்‌ 
இப்‌ புறத்துறை மேம்பட்டோங்யெ மன்னவன்‌ கோயிலி 
னும்‌, கோட்டையின்‌ நாற்புறவாயிலினும்‌ வால்வெண்‌ 
சங்கொடு வகைபெற்றோங்கெ காலைமுரசங்‌ கனைகுர 
லியம்பிற்ற; நந்தன வனத்து நாண்மலர்கள்‌ பொ திய 
விழ்ச்து நறுமணம்‌ வீசீன; பொய்கையம்‌ பூவையும்‌ 
வண்டர்‌ பாண்செய்து பள்ளியெழுச்ச பாடத்‌ தாமரைக்‌ 
கண்‌ விழித்தனள்‌; கூயின பூங்குயில்‌; கூயின கோழி; 
பாகெர்‌ பாடினர்‌; ஆடர்‌ ஆடினர்‌; களிறுகள்‌ பிளிறின; 
புரவிகள்‌ கனைத்தன; வீரர்கள்‌ படைக்கலம்‌ பயின்‌ றனா; 
வைதிக வேதயர்‌ மந்திரம்‌ புகன்று வையையா ற்றில்‌ மீரா 
டப்‌ புக்கனர்‌. அர்நாளர்திக்‌ காலத்து அரசன்‌ தேவ 
லான்‌ எழில்சான்‌ற மங்கல மடந்தையர்‌ சீலர்‌ வாய்மை 


போர்து மதிவா 


யாளர்தம்‌ மாடத்தினுட்புக்கு உம்பர்ப்‌ 
ணன்றன்‌ பள்ளியறைக்கு வெளியே நின்று இன்னிசை 
பாடி வாழ்த்தொலி காட்டித்‌ தயிலெடுப்பா நிற்ப, நந 
தம்‌ செல்வக்குரிசல்‌ மதிவாணன்‌ விரைந்தெழுர்‌ த 
&இஃதென்னை கொல்‌?” என்று வெளியே சென்று 
பார்த்து அன்னர்‌ அரசனனுப்பிய பாடன்மகளிரென்‌ 
றோர்ந்து சழிழிந்து காலம்‌ நீட்டித்தலின்‌ நிக்காலைக்கடன்‌ 
கழித்துவிட்டு அவை குழுமிடத்தனை யணுகலும்‌, 
வாய்மையாளர்‌ மதிவாணனைக்கூய்‌, நந்தம்‌ வழுதியர்‌ 
கேோரமான்‌ மாவீரவள்ளல்‌ நின்றன்‌ வரவினைப்‌ பேராவ 
லொடு மெதிர்பாரா நிற்றலின்‌, ௩ீ யுடனே புறப்பட்டு 
அரண்மனை சேரல்‌ வேண்டும்‌. யான்‌ முன்னர்ச்‌ செல்‌ 


லுன்றேன்‌. இப்போது இரவியுதித்து அரைக்கன்ன 


42 மதிவாணன்‌ 


லாநின்றது. இன்னும்‌ கால்‌ நாழிகைக்குள்‌ ஆண்டுன்னை 
யெதிர்ப்பார்ப்பல்‌; அதற்குள்‌ அவ்வயிற்போதுதி” என்‌ 
அரைத்தேதேர்‌. அக்கணமே மதிவாணனும்‌ வாசங்‌ 
கொளுவிய நல்லாடை யுடுத்துப்‌ பாசொளிக்‌ கதிர்த்‌ 
திரள்‌ வீசுறக்‌ கவினிய கஞ்சுகந்தரித்துக்‌ கவயமணிரந்து 
சென்னியிற்‌ சேகங்கொண்டு இருமருங்கரும்‌ நாந்தக 
முறைசெறிர்‌ தொளிர, அச்தணர்‌ ஆசகிகூற, மடந்தையர்‌ 
பாட, இன்னியமியம்ப, வெளிப்போந்து, தனக்கெனப்‌ 
புனைந்து நின்ற பலகாரப்பட்டவர்த்தனக்‌ களிற்றின்மே 
லேறினன்‌. உடனே பேரிகை முழங்கை ; காளமும்‌ 
பூரியு மொலித்தன ; சங்கமேங்கனெ; இன்னிசை வீணை 
யும்‌ யாழுமிசைத்தன வொருபால்‌ ; மாதவர்‌ இருக்‌ 
கொடூதோத்திரமியம்பின ரொருபால்‌ ; அன்னிய பிணை 
மலாக்கையினர்‌ அதைந்தன ரொருபால்‌ ; சல்லோர்‌ 
சென்னியி லஞ்சலி கூப்பின ரொருபால்‌. இது நிற்க, 
மதிவாணற்கு முன்னர்‌ ஆடன மகளிர்‌ அரு௩டம்‌ 
புரிக்து சென்றனர்‌, இனி மதிவாணனைக்‌ கண்ட மட 
வாரனை வரும்‌ “அநங்கனே யங்கம்பெற்று இவணடைர்‌ 
தீனன்‌ கொல்லோ? பரங்கிரிக்‌ குமரவேளே பரிவு 
கூர்ந்து இவ்வுருக்கொண்‌்டு இம்ப ரெய்தினன்‌ கொல்‌ 
லோ ? அன்றித்‌ திருந்தெழிலயக்கன்‌ கொல்லோ ? விஞ்‌ 
சையர்‌ வேந்தன்‌ கொல்லோ ?”' என்று ஓயுற்றனர்‌. 
ஆயிரங்ரெணத்‌ தலர்கதிர்‌ ஞாயிறு மாயிரு ஞாலத்து 
மன்னுயிர்‌ களிப்ப உதயத்தச்ி யுற்றாங்குக்‌ கலைமதி 
வாணன்‌ களிற்றின்மே லாரோகணித்தலும்‌ தோரண 
வாயிலினும்‌ அரமியத்தலத்தினும்‌ மேன்மாடச்‌ சாளரத்‌ 


தினும்‌ வண்டொடு கெண்டைகளுகளத்‌ காமரை மலர்‌ 


அரண்மனைக்‌ கமைத்தல்‌ 43 


கள்‌ தளையவிழர்‌ தலர்ந்தன. உடனே அக்களிற்றர 
சும்‌ கடுகெனக்‌ கறையடி பெயர்த்தது; வீரர்கள்‌ வாள்‌ 
விதிர்த்‌ தேகினர்‌. 

சிறிது நேரத்தினுளெல்லாம்‌ அவ்வரசுவா பையப்‌ 
பைய நடந்து வடக்கு மாசிவீதி கழிச்து தழை மாசி 
வீதியை ரோக்கித்‌ திரும்பிற்ற. அன்னணந்திரும்பிய 
களிறு அக்கணமே திடீரென்று யாவரு மெதிர்பாராத 
வண்ணமாய்‌ ஓவென்று வாய்விட்டூப்‌ பிளீறிற்று. 
உடனே வீதியின்‌ மாந்தரெல்லாம்‌ விலகயோடினர்‌ ; 
ஊடிய மகளிர்கள்‌ உயிர்த்துணே தழீஇயினர்‌ ; நாட்டி 
சீலர்‌ இவ்வயி 
னோடல்‌ வேண்டுமென்று குறிக்கொளாது அம்மதக்‌ 


யக்காரர்கள்‌ நாற்றிசையும்‌ நண்ணினர்‌ ; 
களிற்‌ றெதரேயே யோடினர்‌ ; ஒருவர்‌ மேலொருவர்‌ 
வீழ்ந்தனர்‌ சீலர்‌ ; வாயிற்‌ படிக்கல்லி லெற்றுண்டுவீழ்ந்‌ 


வோ ! காலொடி்தோ மெனக்‌ 


தனர்‌ சிலர்‌ ; அம்ம 
கதறினர்‌ சிலர்‌ ; அந்தோ ! கையற்றேமெனக்‌ கரைந்த 
னர்‌ சிலர்‌; தலை தகர்ந்தேமெனத்‌ தளர்ந்தனர்‌ சீலர்‌; 
இவ்வாறாக அவ்வீதி முழுதும்‌ கலங்கி நடூங்களு ரெய்‌ 
திற்று. இதன்காாண மென்னை கொலோவென்‌ றாய்‌ 
வுழி அவ்விடத்திற்‌ கப்பணஞ்‌ சில கண்டனர்‌. அவை 
காலிற்‌ றைத்தே யிக்களிறு பிளிறியிருத்தல்‌ வேண்டு 
மென்‌ அுய்த்துணர்ந்த பாகர்கள்‌ அதன்‌ முன்வலத்தா 
ளைத்‌ தூக்கிப்‌ பார்த்தலும்‌ அதன து மிகவும்‌ மெல்லிய 
வுள்ளங்காலில்‌ ஒன்பான்‌ கப்பணங்கள்‌ ஒருங்கே யேறி 
யிருந்தன . உடனே யதுகண்ட யானைப்பாகர்‌ தலைவன்‌ 
அக்கப்பணங்களைத்‌ தன்பல்லினிற்பற்றி வலித்து ஒவ்‌ 
வொன்ரறாயிழுத்தப்‌ புறத்தே யெறிந்துவிட்டு அப்போத 


44 மதிவாணன்‌ 


கத்தின்‌ புண்ணுற்ற மெல்லடிக்குப்‌ பொலம்‌ பூர்துகில்‌ 
மெல்லெனச்‌ சுற்றிய பின்னர்‌ யாவரு மறுக்கமொழிந்து 
மிகக்‌ கவலையோடும்‌ அரண்மனை வாயில்‌ வர்துற்றனார்‌* 
உடனே நந்தம்‌ மதிவாண வள்ளலும்‌ அம்மழ விளங்‌ 
களிற்றினின்றும்‌ இறங்கி, எழுகடனு மெழுமுகிலும்‌ 
ஒருங்குசேர்ந் தொத்தெனத்‌ தோலிய முழங்கா நிற்ப 
வும்‌; பறவைகளனைத்தும்‌ ஒரே காலத்திற்‌ பாண்‌ செய்‌ 
தென்னத்‌ தொளைவிய மொலியா நிற்பவும்‌, விஞ்சைமங்‌ 
கையர்‌ மிடற்றொலி யெனன ஈரப்பிய மிசையா நிற்ப 
வும்‌, நறுமலர்‌ மாலைகளில்‌ வண்டர்‌ பொம்மென விம்ப 
வும்‌, யாவரும்‌ பல்லாண்டு கூறி யருகில்‌ வணக்கமொடு 
நிற்பவும்‌, தனது வீரக்கழல்‌ வீக்கயெ வலத்தாளை முன்‌ 


வைத்து ௮அரண்மனைக்குட்‌ புக்கனன்‌. 


மன்றம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 
காதலார்‌ காட்சி 
இச்அணைச்றெப்புடனும்‌ மதிவாணன்‌ அரண்மனை 
யினுளளே புகுதப்பெறும்‌ போழ்தின்‌ வாயிலின்‌ மேனி 
லையினின் ற மடவார்‌ பலர்‌ மலர்‌ சொரிந்தனர்‌; பனிரீர்‌ 
பொழிந்தனர்‌; காளமொலித்தன; சங்கமேங்னெ; முரச 
மதிர்ந்தன; வந்தியர்‌ வாழ்த்தினர்‌; மாகதர்‌ ஏத்தினர்‌; 
வெடிகள்‌ வெடித்தன;வீரர்கள்‌ தம்வாட்களை வள்ளூறை 
கழித்துக்‌ கையகத்தேந்தி முறைப்பட நின்றனர்‌. 


காதலார்‌ காட்சி 45 


உடனே புகுந்த மதிவாணனை மன்னவற்சார்ந்த பரி 
சனங்களனைவரும்‌ ஆண்‌ட வெளியிடையிற்‌ படிகத்‌ 
தூண்‌ நாட்டிப்‌ பொற்றகடு மேலே வேயப்பெற்றுக்‌ 
தீழேவெள்ளித்‌ தலம்படுத்து நவமணி மாலைகளும்ஈாலப்‌ 
பெற்று நாற்புறமும்‌ பளிக்குச்‌ சுவரா னியன்‌றதோர்‌ 
நடை மண்டபத்துக்‌ கொண்டுய்த்தனர்‌. அம்மண்டபத்‌ 
தினுட்‌ பெரிதுஞ்‌ சுறிதுமாய இரு பொன்னிருக்கைக 
ளிருக்தன. அவை தம்முட்‌ பேரிருக்கையின்‌ மதிவா 
ணனை யிருத்தலும்‌ இன்னியமெல்லா மொலித்தல்தவிர்ந்‌ 
தன; சிறிதுநேரத்தினுள்‌ இன்னிசைபாடிக்‌ கொடூபோர்‌ 
தார்‌ ஏரிளமடகந்தையர்‌ இருபதின்மர்‌, அவர்க்கும்‌ பின்‌ 
னர்‌ நால்வர்‌ வயோதிக மாதரார்‌ நீராசனமெடுத்துப்‌ 
போரந்தனர்‌; அவர்க்குப்‌ பின்னர்‌ எண்மர்‌ மங்கையர்‌ 
அட்ட மங்கலங்‌ கைகளிற்கொண்டு மெய்தவண்டண்‌ 
மினர்‌. அம்முப்பா னிருவரும்மேற்கூறிய ஈடை மண்ட 
பத்தை மும்முறை வலம்‌ வந்து மதிவாணனை ரோக்கி 
நின்று சிறிது பாடிய பின்னர்‌ மங்கல சேடையிட்டு நீரா 
சனஞ்‌ சுழற்றி நின்றனர்‌. நின்‌ றவக்கணமே கீழைத்‌ 
திசை நோக்கி நின்ற அந்கடை மண்டபம்‌ மேலைத்‌ திசை 
நோக்கித்‌ திரும்பிச்‌ செல்லத்‌ தலைப்பட்ட அ. 
இதுகாறும்‌ அதனைக்‌ கண்டறியப்பெறாத பலரும்‌ 
அது யானை பரியா திய வேற்றுப்பொருள்களி னுதவீயின்‌ 
றித்‌ தானே யியங்குதல்‌ கண்ணுற்றுப்‌ பெருவியப்‌ பெய்‌ 
தினர்‌ ; சிலர்‌ அசைவற்று நின்ற நிலையிலேயே யோஃய 
ரென நின்றனர்‌ ; சிலர்‌ பிளந்தவாயினராய்ப்‌ பேசாது 
நின்றனர்‌ ; கலர்‌ தளர்ந்த வுடையினராய்த்‌ தாழ்த்து நின்‌ 
றனர்‌. இனி யிது நிற்க, 5 


40 மதிவாணன்‌ 


சேன்ற நடை மண்டப்மோ அரண்மனையின்‌ அந்‌ 
தப்‌ புரவாயிலிற்போய்‌ நின்‌ றது. நிற்றலும்‌ மதிவாணன்‌ 
அதனை விட்டிழிர்து இளம்பிடிக ணாப்பணொரு மதக்களி 
றென்ன ஆண்டீப்போந்த மாதராரொடூம்‌ அர்தப்புரத்தி 
னுட்புக்கனன்‌. அவ்வயின்‌ மாவீரவழுதி பொலம்பூ 
ணாடைதரித்து மெய்ப்பைபுக்குக்‌ கால்களின்‌ வீரக்கழல்‌ 
களும்‌ கைகளின்‌ மணிக்கடகங்களும்‌, புயங்களின்‌ வீர 
வலயங்களும்‌, கழுத்தினிற்‌ பொன்னி னிற்றிணித்த 
வுருத்திராக்க மாலையொடு நவமணி மாலைகளும்‌, தலையி 
னின்‌ மணிமகுடமுமணிர்து மீறுபூத்த நரெற்றியனாய்‌ 
ஆங்கருந்த துணைபுணரன்னத்‌ தஅூவியணை மிசை புன்‌ 
னசகைசெய்அ சாய்ந்துகொண்டிருந்தனன்‌. இருபுறமும்‌ 
இவ்விருமகளி ரிரு்து வெண்சாமரை யெடுத்து வீசுபு 
நின்‌ றனர்‌. 

மன்னவன்‌ இவ்வா றிருந்த நிலையினைச்சற்றேயுற்று 
நோக்கின்‌ நந்தம்‌ மதிவாண வளளலது வருகையினை 
யெதிர்பாரா நிற்கன்றானென்பது தெற்றெனப்‌ புலனாம்‌. 
இப்போழ்தத்திலேயேமதிவாணனும்‌அம்மடவாரோடும்‌ 
உட்புகுந்தான்‌. இன்னணம்‌ புகுதல்‌ கண்ட வழுதியர்‌ 
பிரான்‌ ஒய்யென வெழிஇ விரைந்து மதிவாணனை 
யணுஃ (வருக! வருக!!” எனக்கூடிய்‌, அனைத்‌ தன்‌ 
கையினிற்‌ பற்றிக்கொண்டு சென்று தான்‌ வீற்றிருந்த 
மெல்ஹணைக்கருகரிருந்த மணிப்பீடத்தின்‌ கண்‌ இர இயி 
னான்‌. இருந்த மதிவாணன்‌ மீட்டுமெழுந்‌அ பாண்டி 
யர்‌ கோனைப்‌ பணிந்து கூறுவான்‌ “கன்னித்‌ தமிழ்‌ 
தழைப்பக்‌ கன்னிரன்னா. டாளுக£ிற்கு மனனர்பிராஅன்‌ 
வாழிய ! மாவீர வள்ளால்‌ வாழிய! அருளறம்‌ பூண்ட 


காதலார்‌ காட்சி 47 


அரசே வாழிய! வையை யென்ற பொய்யாக்குலக்‌ 
கொடிக்‌ இறையே வாழிய! எந்தக்‌ குலமுழுதாண்ட 
கோமாஅன்‌ வாழிய! நின்றனடித்தொண்டே நாளும்‌ 
புரிகரல்‌ தொழிலாக்கொண்ட அடியனேற்கு இடக்‌ 
கடவதாம்‌ ஆணையென்கொலோ ? திருவுளம்‌ புரிதல்‌ 
வேண்டும்‌” என்று மிகுந்த வணக்கத்துடன்‌ நிற்றல்‌ 
கண்ட தனித்‌ தமிழ்நாடன்‌ ( இருத்தி!” என மகிழ்‌ 
வுடன்‌ பணித்தனன்‌. வேந்தன்‌ பணித்தாங்கு மதி 
வாணனு மிருக்தனன. 

உடனே கன்னிராடனும்‌ பொன்னிநாடனைகமோக்‌கி 
4 மதிவாண ! முன்னரே அர்தையார்‌ தஞ்சைவாணரும்‌ 
அமைச்சர்‌ வாய்மையாளரும்‌ நீ யெம்மாலிண்டை வரு 
மாறுஅழைக்கப்பட்டதன்காரணம்‌இன்னதென்‌ அரைத்‌ 
திருப்பார்‌. அன்றியு மிப்போழ்தத்து ஈண்டன நிகழ்வுறு 
மவற்றினானும்‌ ௮அஃதின்னதென்‌ அணர்ர்திருப்பையெணி 
னும்‌ அதனைக்‌ குறித்து நேரேயாமுஞ்‌ சறிது பேசுதல்‌ 
கருதி நின்னை யழைத்தனம்‌. ௮ஃதென்னை கொலோ 
வெனில்‌ எந்தம்‌ அருந்தவச்‌ செல்வமகள்‌ இன்பவல்‌ 
லியை நிற்குக்‌ கனலிசான்றாய மணவினைசெய்து கொடுப்‌ 
பான்‌ வேணவாவுடையே மாயினேம்‌, இதன்க ணெந்தம்‌ 
அரசக்கும்‌ பெருவிருப்பே யுளதாமென்பதற்கு எட்டு 
ணையும்‌ ஐயட்பாடில்லை. மக்கண்‌ மன மறிக்தே வதுவை 
முடித்தல்‌ வேண்டுமென்பது எந்தங்‌ கொள்கையா தலின்‌ 
நின்‌ மனக்கேோ ளுணர்வாள்‌ விழைதின்றேம்‌”” என்று 
மாறர்பெருமான கூறாமுன்னரே மதிவாணன்‌ “ஓ | 
மன்னர்‌ மன்ன! நின்றன்‌ ஆணையொடு முரணவுங்றெ 
பலோ? யான்‌ நின்றன்‌ மருகனாதற்கு யானும்‌ எனஅ 


48 LD திவாணன்‌ 


முந்தையோரு மென்ன தவஞ்‌ செய்தனமோ? இதுறிற்க, 
நின்‌ வேண்டுகோட்ணெற்கியே நிற்கின்றேன்‌. ஆயினும்‌ 
ஏர்தையார அமதியின்‌ நியா னென்னணமிதன்கட்டலைப்‌ 
படிவது?” என்ற ஆசங்கை யொன்றேயென்னுளம்‌ நின்று 
உருப்பது” எனலும்‌ பெருமுத்தரையன்‌ ்நுந்தையார்‌ 
தஞ்சைவாணரும்‌ இற்றை ஞான்றுமாலை இவ்விடம்‌ 
போதுவார்‌. அவர்‌ தமக்கு இத முற்று முடன்பாடே 
யென்று வீடுத்தளர்‌'' என்றான்‌. என்னக்கேட்ட மத 
வாணன்‌ “(அற்றேல்‌ யானுமென்‌ மனமார வுடன்படூதின்‌ 
நேன்‌”' என்று கூறினன்‌. 

இவ்விருவரும்‌ இல்ன ம்உரையாடிக்கொண்டிருப்‌ 
புழி, அந்தப்‌ புரத்திலுள்ள அரசன்றன்‌ உரிமை மக 
ளிரெல்லாம்‌ சாளரவழியாய்‌ மதிவாணனைக்‌ கண்ணுற் 
றனர்‌. அவர்தமுள்‌ ஒருத்தி “ஈமது சொக்கனார்‌ காய்ர்‌ 
தெரித்த மகானே மீட்டூர்‌ தவம்புரிர்து முன்னையிற் 
காட்டின்‌ மிக நல்லுருக்கொண்டு வந்தனன்போலும்‌!' 
என்றாள்‌. மற்றொருத்தி “மோகினி யருக்கொடு தாரு 
கவனத்அ இருடியரையுஞ்‌ சுராசுரரையு மயக்கயெமாலே 
யின்‌! இவ்வயின்‌ ஆண்மோகன வுருக்கொடு மங்கை 
யரை மயக்குவான்‌ வந்தனனேயோ!?' என்றாள்‌. இன்‌ 
னொருத்தி “அற்றன ற; நந்தஞ்‌ சொக்கலிங்கப்‌ பெரு 
மானே ஈமஅ மன்னற்கு ஆண்மகவின்மை பற்றி மருக 
கைப்‌ போந்தனன்கொல்லோ!”” என்றாள்‌. வேறொருத்தி 
அஃதஅமன்‌ ற. திருப்பரங்குன்‌ றத்தினிதமர்‌ செவ்வேள்‌ 
தேவசேனை யாரையும்‌ வள்ளியம்மையையும்‌ மணந்து 
கொண்ட அட னமையா து ஈம்‌ இன்பவல்லியையுங்‌ கைப்‌ 
பிடித்‌ அக்‌ கோடற்பொருட்டே மதிவாணனாகப்போர் தன 
னம்மா!” என்றாள்‌. 


காதலார்‌ காட்சி 49 


மதிவாணன றன்‌ காட்சி அரசன துரிமை மகளிர்தம்‌ 
மனத்தின்கண்‌ இத்தகைய வெண்ணங்களை விளையா 
நிற்ப, நந்தந்தலைவி இன்பவல்லியின்‌ பாங்கிமார்‌ மனத்‌ 
தின்கண்‌ இன்ன தன்மைய வெண்ணங்களை விளை த்தன 
வென்றதையு மொருவாறு தெரிப்பான்‌ புகுகன்றாம்‌. 
(ஓ! நந்தம்‌ இன்பவல்லியே யெவ்விதத்தினும்‌ பாக்க 
வதி! அவள்‌ செய்த தவமே தவம்‌!” என்றா ளொரு 
வனிதை. “இம்மதிவாணனையும்‌ ஈம்மின்பவல்லியை 
யுக்‌ தவிர்த்து இவ்வாறு எல்லா விதத்தினும்‌ பொருந்‌ 
திய வேறுதலைவன்‌ றலைவியர்‌ இவவுலகன்கணுளரோ?”' 
என்று ளொருமாது. “இம்மதிவானையு மின்பவல்லி 
யையும்‌ யானெர்காளும்‌ பிரியாது அவர்தமோடுடனி 
ரும்து அவர்க்குக்‌ குறிறேவல்‌ செய்து வாழப்பெறுவ 
னேல்‌ அவே யானிம்மையிற்‌ பெறத்தக்க பெறும்‌ 
பேறு” என்று ளொரு பாங்கி, “ஜயோ! யான்‌ இன்ப 
வல்லியாகப்‌ பிறந்திருக்க லாகாதோ? பிறந்திருப்பே 
னேல்‌ ஈதோ காணப்படும்‌ இன்‌ பக்குரிசலை யடையா 
திருப்பேனோ!”' என்று விம்மின ளொருமடர்தை. 
“இவ்வானந்த வள்ளல்‌ என்மீது கருணைகர்ந்து தன 
படங்களுளெரன்றெனக்‌ களிப்பனேல்‌ அஅதகொண்டு 
யானுயிர்‌ வாழ்வல்‌”” என்றா ளோரரிவை. (ஓ! மதி 
வாண மன்மதனே ! என்னையேனோ இவ்வாறு துன்பு 
றுத்துகன்றாய்‌? ஒரு முறையேனு மென்னை ரோக்கித்‌ 
திரும்பிப்‌ புன்‌ முறுவல்‌ புர்யாயோ ?”' என்றா ளொரு 
பெதும்பை. “(அம்மம்ம! என்செய்கோ? இவனைக்கண்ட 
வுடன்‌ எனக்‌ கென்னையோ செய்நறெதே! இன்னதென்‌ 
றறிகிலெனே !”” என்று மயங்குவா ளொருபேதை. ஓ! 

4 


50 மதிவாணன்‌ 


காட்சிக்னிய கவினுடைய கந்தருவனே யிம்மதிவா 
ணன்‌ ! இசை ஈலஞ்சான்ற இன்பவல்லியும்‌ இவற்கடே 
யாயினும்‌—'' என்ற எடுத்த வாக்கியத்தை முடிக்கலாற்‌ 
றது பெருமூச்செறிந்தா ளசளொருதெரிவை. “ பிறர்‌ 
மனங்‌ கவருமாற்றல்‌ இவன்‌ எம முனிவர்பாற்‌ கற்றுப்‌ 
பயின்றான்‌ ? அம்‌ முனிவர்‌ தம்மை யான றிவேனேற் 
சறிதுபோ தந்‌ தாமதியா து அவர்மாட்டீச்‌ சென்று அத 
னேக்‌ கற்றுணர்ந்துவந்து இம்மதிவாணனை யான்கவாந்து 
கொள்ளேனோ ?” என்றேங்கனொ சளொரு௩ங்கை. 

இவ்வாறு இன்பவல்லியின்‌ தோழியருட்‌ பல்லோர்‌ 
கூறிமயங்கா நிற்ப எஞ்சய சஃலோர்‌, 

தூவிரி தாமரை தொலைத்த கண்ணினன்‌?” எனவும்‌, 

“6 திவிரி யாம்பலிற்‌ சிவந்த வாயினன்‌?? எனவும்‌, (9) 

(மந்தர மலையினை மானு மார்பினன்‌? எனவும்‌, 

“விந்தையுங்‌ களித்‌ துற வீங்கு தோளினன்‌ ? எனவும்‌, 

“சுத்தா வடிவுடைச்‌ சோதி மேனியன்‌ ” எனவும்‌, 

“இந்‌ அவும்‌ வெளுத்தன னிவனைக்‌ கண்டன்றோ?? (10) 
எனவுங்கூறி மகிமா நின்றனர்‌. 

இதற்கிடையில்‌ இன்‌ பவல்லியின்‌ உயிர்ப்பாங்‌கி மதி 
வாணனைக்‌ கண்டவக்கணமே கடூதிச்சென்று நந்தர்‌ தலை 
வீயின்‌ கன்னிமாடத்தினுட்‌ புகூஉச்‌ சாளரவாயிலை 
மெல்லன த்திறந்‌ ௪ மதிவாணனிருக்கும்‌ நிலையினை யெம 
தின்‌ பவல்லிக்குக்‌ காட்டிநின்றாள்‌. அவ்வமயகத்து யாழ்‌ 
கைக்கொண்டு கல்லும்‌ புல்லுல்‌ கரைந்தருகுமாஅ இசை 
வாரியிற்‌ படிந்து ஆடிக்கொண்டிருந்த இன்பவல்லி 
யுடனே யெழுந்து தன்னுயிர்ப்பாங்‌ நிற்கு மிடன்‌ 
சென்ற பார்த்து நின்றாள்‌. கருதலளவைக்கு மேற்‌ . 


காதலார்‌ காட்சி ol 


பட்‌ட நலங்கனிந்து நின்றுளேை அண்ணலு நோக்கனா 
னவளு ரோக்கனாள்‌. 

பெண்களி விழிக்கயல்‌ பிரான்றன ராமரைக்‌ 

கண்களிற்‌ பாய்்தன காமர்‌ வண்டென 

வுண்களி ஈறவுவேட்‌ டொளிர னான்விழி 

பண்கொள்வாய்க்‌ குழுதத்‌ துப்‌ பரம்‌ து வீழ்க்தவே. (11) 

இருவரு மொருவரை யொருவர்‌ மீட்டும்‌ மீட்டும்‌ 
பார்த்தனர்‌. அங்ஙனம்‌ பார்த்தும்‌ அமையாஅ, 

விம்மினர்‌ வியர்த்தனர்‌ வெய்து யிர்த்தனர்‌ ; 

அம்மவோ ! அன்னர்தாம்‌ பமெ வத்தைக 

ளெம்மனே ரானெடுத்‌ தியம்பற்‌ பாலவோ ? (12) 

ஒளிர்‌கன்ற வீருடற்கு மோருயிரே யாயினாரென்‌ 
றக்கால்யாம்‌ அதற்குமே லேதேனுமெடுத்துப்பேசுத லறி 
வின்மையினபாற்‌ படுமேயன்‌ நி வேறன் அ. 

அதன்மேல்‌ வழுதயும்‌ அவன்றன்‌ மருகனாவானுங்‌ 
காலந்தாழ்த்தலின்‌ நிச்‌ சற்றுண்டி கொள்வானெழுந்த 
னர்‌. எழுந்து செல்வுழி யடிக்கடி பெங்குரிஎல்‌ மதிவா 
ணன்‌ இருமித்‌ திருமித்‌ தையர்‌ தலைமணி யின்பவல்லி 

யிருக்குஞ்‌ சாளரவாயிலை யுற்று நோக்கினான்‌. அப்பைர்‌ 

தொடியும்‌ ஓவியப்பாவைபோ லசைவற்று நின்றனள்‌. 
இவ்விருவர்‌ தஞ்‌ செய்திகளையும்‌ பிறரறியாவகை யுய்த்‌ 
துணர்ந்துகொண்ட மதிகுலமருமான்‌ மாவீரவழுதி 
தனக்ளுள்‌' ளே யிளககை யரும்பினன. சிறிதுபோழ்தி 
னுண்‌ மைந்து சாலிளங்‌ களிற்றினை நிகர்‌ மதிவாணனும்‌ 
மறையப்‌ போயினான்‌; மாதரா ளின்பவல்லியம்‌ மின்‌ , 


னென மறைந்தாள்‌. 


அணு. 
த 
A 


1 


52 மதிவாணன்‌ 


மறைந்த மடர்தையும்‌ பைப்பைய நடந்து சென்று 
தன்னை மறந்து நாத்தடுமாறி (ஜய! என்னுயிரன்ப !” 
வென மெல்லென மொழிந்து அவ்வாயினிருந்ததோர்‌ 
மலரணேயின்மீது வீழ்ந்தனள்‌, புரண்டனள்‌, விம்மினள்‌, 
விழைவினாற்‌ பல நினைந்தனள்‌, பிறர்‌ செவியிற்‌ பட்டும்‌ 
படாதுமாய்ப்‌ பல பேசனள்‌. இவை யனைத்துங்‌ கண்‌ 
நீங்‌ கேட்டீம்‌ நின்ற தோழியர்‌ விரைந்து போந்து 
அருகர்‌ நின்று என்னென வினயினார்‌. இன்பவல்லி 
அவ்வண்ணம்‌ வினாயினார்க்குத்‌ தானொன்று மெதிர்‌ 
மொழி யியம்பிலள்‌. 

(கொள்விடத்‌ தேளினாற்‌ கொட்டப்‌ பெற்றவோர்‌ 

கள்வனின்‌ மனந்தவக்‌ கக்‌ து விம்முவா 

ரூள்வழி யுற்றரோ யுரைக்க லாமையாற் 

தஜெள்வரிப்‌ பாட்டிசை செய்தும்‌ யாமெலாம்‌.? (13) 

என்றன ரெழுந்தன நிசைசெய்‌ வான்பகூ உத்‌ 

அன்றிய கருவிகைத்‌ தொட்டெ்‌ பாண்கெயக்‌ 

கன்‌ நின ளவரைக்கூய்க்‌ கரங்கு வித்து “நீ 

ரென்னைத்‌ தனியின்விட்டிருத்‌ ரோ? வென்றாள்‌.(14) 

என்னக்‌ கேட்ட இசைவல்ல பாங்கயெரெல்லாம்‌ 


தாங்கொணர்ந்க யாழ்‌ முதலிய இசைக்கருவிகளை வாசத்‌ 


ல்‌ தல்‌ தவிர்்தனர்‌. இவ்வாறாக வேற பாங்கிமார்‌ லர்‌ 
ட இன்பவல்லி யிருக்கு நிலையை யுணரூல்லாது தாம்‌ 


நாடொறும்‌ பயிஇமஅா உம்‌ வழக்கம்‌ போல அற்றை 
ஞான்‌ றினும்‌ ஓடிவந்த, 

கோவிற்‌ புகுக்கே கெரி னாடிப்‌ 

பூவும்‌ பறிப்போம்‌ பொழுதில்லை காணெம்‌ 

மாவிக்‌ குகந்தர்‌ யடியேமொ டின்னே 

மேவின்ப வல்லீ! விளையாட வாராய்‌? (15) 


காதலார்‌ காட்சி 03 


என்ற விளித்து நின்றனர்‌. அதற்கொன்றும்‌ இன்ப 
வல்லி விடைகொடாமை கண்டு (இஃதென்னே!' யென்‌ 
றெண்ணி யுழையுள ஏனைத்‌ தோழிமாரை வினவினர்‌. 
அவர்களும்‌ இவர்களைப்‌ போலவே உண்மையறியாத 
பெதம்பைப்‌ பருவத்து மடவாராயினார்‌. 

இவ்வாறு இவையாவற்றினையுர்‌ தம்மெதரேநிகழக்‌ 
கண்ட ஒலதிப்‌ பெண்டிரிற்‌ சில்லோர்‌ பெருந்தேவிபாற் 
சென்று கோமகடன்மையை வகுத்துக்‌ கூறினார்‌. அத 
கேட்ட தேவி செவிலித்தாயரோடும்‌ ஏனைய அந்தப்புர 
மகளிரொடும்‌ கடுச்சென்று இன்பவல்லியின்‌ கன்னி 
மாடம்‌ புகுந்து தன்னருஞ்‌ செல்வப்‌ புதல்வியைக்‌ 
கண்டு அவளைத்‌ தனவிரு கரத்தினும்‌ வாரியெடுத்‌து 
அணைத்து உச்சமோந்து புல்லி முத்தமிட்த்‌ தன்மீது 
சார்த்திக்கொண்டு அவளைத்‌ தனது அங்கையான மெல்‌ 
னலெனத்‌ தைவந்தனள; சந்தனச்‌ இவிறிகொண்டு இன்‌ 
பவல்லி முகத்தினில்‌ இளங்கான்‌ மெல்லெனத்‌ தவழு 
மாறு வீனெள்‌; செவிலி சாந்த மணிர்தனள; ஒருத்தி 
பனிநீர்‌ தெளித்தனள்‌; ஒருத்தி சாளரவாயில்களைத்‌ 
திறந்து வைத்தனள்‌; ஒருத்தி ௮௮ கூடாதென்‌ நடைத்‌ 
துவிட்டனள்‌; ஒருத்தி மிவையனைத்‌.துங்‌ கண்ணெச்ச 
லென்றெண்ணித்‌ திட்டி கழித்தனள்‌; ஒருத்தி சொக்க 
லிங்கப்‌ பெருமானை வேண்டித்‌ திருமீற்றுக்‌ காப்பிட்‌ 
டனள்‌. இவவாஹறு மகளிர்‌ பலரும்‌ பல்வகைச்‌ சீத 
ளோபசாரமுஞ்‌ செய்யா நிற்பச்‌ சிறிது மயக்கந்தெளிந்‌ து 
எந்தம்‌ இன்பவல்லி மலாணெமீது மெல்லெனச்சாய்ந்து 
கொண்டனள்‌. சுற்றியிருக்த மடவாரனை வரும்‌ அவள்‌ 
முகத்தையே பார்த்து நின்றனர்‌. ௮த கண்ட இன்ப 


tee வ ழ்‌ 


54 மதிவாணன்‌ 


வல்லி யதோ மொழிவான்‌ முயன்றும்‌ அது முடியா 
தாயிற்று ; உடனே யவளிரு விழிகளும்‌ வெண்முத்‌ 
அதிர்த்தன.. இஃதஅணர்ந்த பெருந்தேவி மனமுடைர்த, 

பண்ணே! அமேஎல்‌! பிணையே! அமேஎல்‌!! 

கண்ணே ! அமேஎல்‌ ! கணியே! அழேஎல்‌!! 

எண்ணே ! அமேஎல்‌ ! இறைவீ! அமேஎல்‌!! 

பண்ணே ! அழேஎல்‌ ! பாவாய்‌! அழேஎல்‌!! (16) 
என்று வாய்‌ வித்தரற்றினள்‌. இன்னண மரற்றக்‌ 
கேட்ட கோமகளது அதர்‌ தடித்தது; ஆகம்‌ நடுங்‌ 
கற்று. இதுகண்‌டு சீலர்‌ திகைத்து நின்றனர்‌. அவ்வ 
ளவில்‌ இன்பவல்லியுஞ்‌ சறிது தலைநிமிர்ந்து தாயினை 
நோக்கி “ன்னே! அம்மா!” என்றனள்‌. எனலும்‌ 
பெருந்தேவி “ஒன்றுமின்று”” ஏன மெல்லென மொழிர்‌ 
தனள. அருகினிருந்த மாதராரெல்லாம்‌ சிறிது அக்கந்‌ 
தவிர்ந்து உபசாந்தஞ்‌ செய்யத்‌ தலைப்பட்டனர்‌. அப்‌ 
போழதத்து இன்பவல்லி கையமைத்துக்‌ கூறுவாள்‌ 
& அம்மா! எஏன்னிடத்‌ தொருவகைவேற்றுமை நிகாழா 
நின்றது. 
அறிவொடுங்கி நின்றதுவா லருஞ்செல்வ மடைர்தவெலாம்‌ 
பறிகொடுத்தார்‌ போலமனம்‌ பதறுமா லம்மாவோ! 
பறிகொடுத்தார்‌ போலமனம்‌ பதறுமே யானாலும்‌ 
வெறிகொளும்‌ வண்டெனமீட்டுமிக்கமகிழ்மேவு இமால்‌?'(1 7) 
என்னக்கேட்டு நின்ற உயிர்ப்பாங்‌ி இன்பவல்லியைப்‌ 
பார்க்துப்‌ புன்முறவல்‌ கோட்டிப்‌ பின்வருமாறு பாடி 
னை : 

(யாணர்‌ மேனிய வின்பவல்‌ வித்தையால்‌! 

வேண வாவினின்‌ மேவிய ஈன்மதி 


வாண வீரனும்‌ வந்தன னென்றுகல்‌ 


யாண மின்னே யிணிதி னடக்குமால்‌? (18) 


காதலார்‌ காட்சி 55 


இதகேட்ட நங்கையர்‌ சரோமணியும்‌ இளரகையரும்‌ 
பிளை ; அண்மையி னிருந்தவனை வரும்‌ ஆனந்தமுற்ற 
னா. இனி இத நிற்க. 

சிற்றுண்டி கொள்வான்‌ சென்ற வேர்தனும்‌ வீரனும்‌ 
அரண்மனையி நெரைசார்ச்சென்ற நின்றனர்‌. நிற்றலும்‌ 
மங்கையரிருவா்‌ பொற்கலங்களிற் றண்ணி ரேர்தபு நீட்‌ 
டனர்‌. அவற்றி னீரினால்‌ அவர்களிருவரும்கால்கழீ இக்‌ 
கொண்டு உட்புக்கனர்‌. புக்கவளவில்‌ ம இிவாணன 
இறிது பிரமித்து நின்றனன்‌. அவ்வயின்‌ எதிரே யொரு 
சீறு வாழைச்சோலை காணப்பட்ட த. வாழைகளினிடை 
மிடையே மணங்கமழ்‌ மலர்ச்செடிகள்‌ நின்றன. இவை 
மிற்றினடவேண்‌ ஒரழயெ யந்திரவாவி யிருந்தது. அவ்வா 
வியினின்றுந்‌ தண்ணீர்‌ மேலே யெழும்பிப்‌ பஃறனி 
யாிச்‌ தெறிக்கொண்டிருக்தது. இததகை று சோலை 
யூடே யிளதென்‌ றல்‌ இனிமையாய்‌ வீசற்று. இவவாறு 
வீசுறாஉம்‌ காற்றி னூற்றின்ப அகர்ந்த மதிவாணன்‌ 
உடல்‌ புளதித்து உரோமஞ்‌ சலிர்த்தனன்‌. அதன்‌ பினர்‌ 
அவ்வாவியி னணித்தா வொரு மண்டப மிருக்தது.அம்‌ 
மண்டபத்தினுட்‌ சென்ற அரசனும்‌ அண்ணலும்‌ ஆவ 
யினிருர்த ஆதனங்களின்‌ வீற்றிருர்கனர்‌. அக்கணமே 
பல்சுவை யண்டியும்‌ படைக்கப்பட்டன. உடனே யவ 
விருவருல்‌ காலர்‌ தாழ்த்தலின்‌ றி யுணவுகொள்ளுவான 
புக்கனர்‌. புக்குழி நிகழ்ந்த சம்பாஷணேயில்‌ இன பவல்‌ 
லியையே பற்றி யெண்ணிக்‌ கொண்டிருர்த மதிவாணன்‌ 
அரசன்‌ றன்‌ வினகைகளுக்கு விடை சொல்லத்‌ தாழ்த்தும்‌ 
பட்டும்‌ வினவியும்‌, ஒன்‌ றுஇடக்க வொன்று சொல்லி 


யும்‌ மயங்கனன்‌. உதுகண்ட மன்னவன்‌ புன்னகை 


56 மதிவாணன்‌ 


புரிக்து சிறிதுறேரம்‌ வாளா திருந்தனன்‌. இவ்வாறு மதி 
வாணன்‌ மயங்குதற்‌ கெய்திய காரணம்‌ இன்னதென்று 
மிகவெளிதி னுப்த்துணர்ர்‌ து கொண்டனன்‌; கோடலும்‌ 
நகைத்தனன்‌. ஈகைத்த வப்போதுதான்‌ மதிவாணன்‌ 
தன்‌ மாமனாவானை நோக்கத்‌ தாங்கள்‌ நகையரும்புத 
லென்கரு தியோ?” எனவினயினன்‌. வினவலும்‌ வேந்தன்‌ 
யை மதிவாண! நீ யெந்தம்‌ மகள்‌ இன்பவல்லியைப்‌ 
பார்த்தல்‌ வேண்டாவோ? நீவி ரிவருவருமன்றே நெடு 
நாள ஒருமித்து வாழமுநர்‌? அற்றாக அந்தையும்‌ யானுமா 
அம்மிருவர்க்கும்‌ மணவினை செய்து முடித்த பின்னர்‌ 
ஏதேனும்‌ விருப்ப வேறுபாடு நிக[மின்‌ அ ௮ பலவகைத்‌ 
அன்பங்கட்கு மிடனாகு மன்றே” ஏனலும்‌ மதிவாணன்‌ 
ஒன அஞ்‌ சொல்லா த மோனவிரத மேற்கொண்டனன்‌. 
உடனே யரசனு மெழுந்து மதிவாணனைக்‌ கையிற்‌ பற்‌ 
றிக்கொண்டு அச்சோலையினின்று மேகிவேறோரறைக்க 
ணிறகலும்‌ அவர்க ளெதிரே பெரிய படமொன்று, 
மந்தநகை செய்வதஅபோலத்‌ தீட்டபபெற்றது, நின்றது. 
அஅகண்ட மதிவாணன்‌ “யான்‌ கன்னிமாடத்‌ தும்‌ 
பாக்கண்ட காரிகையே யிவள்‌, அதற்‌ கையப்பா 
டெனனை?” என்று ஆஅவவோவியத்தருகே சேறலும்‌ 
அதஃலகீழ்‌ இன்பவல்லி' மென்றெழுதி யிருப்பக்‌, 

கண்டனன்‌ களிச்தனன்‌ காக லித்தன 

னண்டகு மிளகை யிணித ரும்பினன்‌ 

“விண்டபூற்‌ குமுதமும்‌ தவள்கும்‌ வாயினா 

லுண்டன ளுவளென அளதக்கை வேர்கனே !! 
என்றனன்‌. என்னக்கேட்ட வழுதியும்‌ அவனை யவ்‌ 


விடமே விடூத்துவிட்டூத்‌ தான்‌ கன்னிமாடனஞ்‌ சென்ற 


காதலார்‌ காட்சி 57 


னன்‌. சென்றதை மதிவாண ன றிந்திலன்‌. இனித்‌ 
தனித்துநினற மதிவாணன்‌ இறைவனைப்பற்றியவெண்ண 
மிலனாப்ப்‌ பின்‌ வருமாறு தனக்குள்ளே பேசாநின்மான. 
6 எல்லாஈலனு மினிமையிற்‌ கலர்‌ தருவா யெ பெண்ணே! 
உன்னையா னென்னுயிர்‌ த்‌ தலைவியாக்கொளளப்‌ போஜன 
றேன்‌ என்ப தொன்றே யன்றே என்னை மிப்போழ்தின்‌ 
மகிழ்வியா நிற்பது? எனினு முன்னே நேரிற்கண்டு நின த 
இன்சொலமுதம்‌ பருகுவான விழைகின்றேன்‌ உன்னை 
யான்‌ கைப்பிடித்துக்‌ கொண்டு உன்றன்‌ கருங்கூந்தலில்‌ 
வெள்வீ மீலையப்பெறும்‌ பேறு இன்னும எத்‌ துணே 
ஞான்று நீட்டித்து எய்‌ தமோ ? ஓ திலகவாணுதற் கோ 
தாய்‌! 6 யென்றன்‌ எற்புற வணியுர்‌ திறத்தினைக்‌ கடி 
தினிற்‌ காண்பை. ஐ செவ்விதழ்‌ வெண்பற்‌ சிறுநகைப்‌ 
பாவாய்‌! £ யிளஈகை புரியாநிற்பது என்னை ரசோக்கயே 
போலும்‌!! ஓ! இனி யொருகணமேனுர்‌ தாமதியேன்‌. 
கன்னியெனினுங்‌ காதலியா தலின்‌ உன்னைத்‌ தொட்டு 
ஒருமுத்த மிடுதின்றேன்‌ காண்‌” எனறு கூறி அவ்வோவி 
யத்திற்‌ கோர்‌ முத்தமிட்டுத்‌ திரும்பலும்‌ இறைவனைக்‌ 
கண்டான்‌ கலங்கனான; உடனே மதிவாணன்‌ றன்‌ செந்‌ 
தாமரையென்ச்‌ றந்த முகமும்‌ வெண்டாமரையென 
வெட்கத்தனால்‌  விளர்த்தது; நிமிர்ந்த  தலையுக்‌ 
தானே குனிர்த த; நிலமகள்‌ தன்னை மதிவா 
ணன்‌ இதுகாறுங்‌ கண்ணினை கொண்டு பார்த்தி 
னென்று கொண்டிருக்த கோபமுர்‌ தணிந்தனள்‌. மன 
னவன்‌ மாவீரவழுதியும்‌ (ஏன்னே! மதிவாண! நீ 


யொருவகையா கக்‌ தாணப்படுதின்‌ றனை! நின்செயனைத்‌ 


தையுங்‌ கண்ட யாம்‌ கழிபே ருவகையூத்‌துநிற்கும்போ த 


58 மதிவாணன்‌ 


நீ வேறுபடக்‌ காரணம்‌ யாதுகொல்‌?”' என்று தன் மருக 
னாவாணைத்‌ தன புயங்களிற் நழீஇயினான்‌. தழுவலுஞ்‌ 
சறிது இயற்கைப்‌ பணிவினலும்‌ நாணத்தினானுந்‌ திரு 
மிய வள்ளல்‌ தன்னெதிரே நின்ற ஓவியத்தின்‌ மெய்ய 
நவை மாடததும்பர்க்்‌ கண்டனன்‌. அப்போழ்‌ 
தில்‌ தன்ன ருந்தேவி யின்பவல்லியுக்‌ தன்னை யர 
சன்‌ கண்ணுற்ற நிலையினிற்‌ கண்ணுற்றிருப்பாளோ 
என்ற ஐயத்தோடு கூடிய அச்சம்‌ வெட்கமாய்த்திரிக்‌ த 
வெளிப்பட்ட்து. படலும்‌ மதிவாணன்‌ உடல்‌ கலிர்த்‌ 
தனன. இதுகண்டு வழுதியும்‌ மதிவாணனைப்‌ பிடி த்துக்‌ 
கொண்டு மா டத்தும்பரேறினன்‌. காதனோய்‌ கொண்டு 
வருந்தும்‌ செம்மல்‌ மதிவாணன்‌ ஒருவேளையேறுங்காற் 
படிமிசை யிடறி வீம்ந்திடி னென்செய்வது?' என்ற 
கருதியே அவனைக்‌ காவலன்‌ கையிற்‌ பிடித்துச்‌ சென்ற 
னனபோலும்‌! 

க்ண்டவக்‌ கணத்தினே காதல்‌ கொண்டிடா 

தெண்டகு மன்பின ரெவர்கொ லாபவோ ? (20) 

நான்காம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று 


ஜந்தாம்‌ அத்தியாயம்‌ 
புலவர்‌ மருகன்‌ 
மேல மா வீ தியின்‌ கண்‌ வடபுறத்தில்‌ வெண்‌ 
சுதை நன்கு தீற்றிய வீடொன்றளது. அதன்‌ வெளிப்‌ 
புறத்தே சிறிதும்‌ பெரிதமாய தெற்றிக ளிரண்ளே. 
அவற்றட்பெரிய தெற்றியிலொருவன்‌ செந்தமிழ்‌ நூலுன்‌ 
கையுமா வுலாவுதலை யற்ற கோக்கின்‌ அஃதோர்‌ தமிழ்ப்‌ 


புலவர்‌ மருகன்‌ 59 


புலவரது இல்லமாமிருக்கலா மென்றுனனுதற்‌ ட 
னுண்‌டு. இனி யுட்புனெ ஒரு சுற்றிடைகழி யுளனு. 
இவ்‌ விடைகழியின்‌ தென்பாங்க ரோரறை சிறிது 
செவ்வனே  யலங்கரிப்பட்டிருந்தது அவ்வறைக்‌ 
குத்‌ தவக்குறிய சாளரங்களிரண்டிருக்தன. அவை 
யிற்றினுள்‌ ஒன்று மட்டூமே யென்றுந்‌ திறந்திருக்கும்‌. 
இிழ்மேன்‌ மதில்களை யடூத்துப்‌ பெரிய மரப்பெட்டிகள்‌ 
ஏழெட்டிருந்தன. அப்பெட்டிகளின்‌ மீது பனையோ 
ஹச்‌ சுவடிகள்‌ அவிழ்ந்தன சிலவும்‌, கட்டியன சல 
வம்‌, மையுண்டன லவும்‌, செல்லுண்டன ஜலவும்‌, 
கதறுண்டன ஒலவும்‌, முறிற்தன சிலவும்‌, தொளையுண்‌ 
டன ஒலவுமாயிருந்தன. 

இத்தகைய அறையின்‌ கண்ணை அற்றை ஞான்று 
காலை யொருவன்‌ ஏதோ மிகக்‌ கருத்துடன்‌ தேடு 
வான்போலத்‌ தேடிக்கொண்டிருக்தனன. இனி யவ்‌ 
வறையினட்புகாத மேற்சென்றக்கால்‌ ஓரகன்ற கூட 
முள தாகும்‌. அக்கூடத்தின்‌ கண்‌ நீலக்கம்பல்மொன்று 
விரித்திருந்தது. அக்கம்பலத்தில்‌ ஈால்வ ராடவ ரிருந்‌ 
தனர்‌. அவர்களெ திரே யோரிருக்கை, பிரம்பினலாயது 
இருந்தது. அதன்கண்ணே மெல்லணை யொன்‌ றன்மேல்‌ 
வயோ திகரொருவா்‌ வீற்றிருந்தனர்‌. அவர்‌ நன்னர்‌ 
வளர்ந்த யாக்கையர்‌; உற்பலம்‌ போன்றினி தொளிரு 
மேனியர்‌ ; குஞ்சயென்னுங்‌ கோது தலையினர்‌ ; நீறு 
பூத்த ரெற்றியர்‌ ; அண்ணலா ரக்கமாலை யளவில வணி 
ந்த களத்தினர்‌ ; அடிக்கடி “இருச்‌சிற்றம்பலம்‌' என்னும்‌ 
ஈாவினர்‌. அத்துணேச்‌ சிறப்புவாய்ந்த பெரியோர்‌ தம்‌ 


௪ திரிருக்குகராய மாணவரை நோக்கி “ மைந்தர்காள்‌ ! 


60 மதிவாணன்‌ 


நந்தம்‌ மறையவர்கோமான்‌ மாறகாயனார்‌ சோமயாகஞ்‌ 
செய்வான்‌ விழைந்து பல்லாண்கெளாக அதற்கு வேண்‌ 
டிய பல்வகைத்‌ தணைக்கருவிகளையுஞ்‌ சேர்த்து வைத்‌ 
அக்கொண்டு நந்தர்‌ திருநாவலூர்‌ வள்ளல்‌ ஆளு 
டைய நஈம்பிக்குத்‌ தங்கருத்தை வெளிப்படுத்துவா 
னுன்னி அவர்த மிருப்பிடமாகெ பரவை நாச்ச்யாரது 
திருமாளிகைக்கட்‌ புக்கனர்‌. அந்நேரம்‌ ஈாச்சயோ ரு 
கனிருந்து சுண்ணர்‌ தற்றிய வெள்ளிலைச்சுருள்‌ பாகு 
டன மடித்துக்கொடூப்ப, நம்பியார்‌ வாயினிற்‌ கெளவி 
மென்று மென்று தின்றகொண்டிருர்தனர்‌. அந்நிலை 
யிற்கண்ட மாறர்‌ அவ்விருவரையம்‌ ஆசர்வதிச்துத்‌ 
திருநாவலூரரை நோக்‌இி, (ய! ம்பி! £ யெம்பெரு 
மான முக்கட்‌ கடவுளது நலலருண்‌ மேவினை ; அவ 
ரும்‌ நின்பாற்‌ பெருவிருப்புடையராய்‌ நீ வேண்டின 
யாவும்‌ வேண்டியாம்‌ களியா நின்றனர்‌. ஆதலின்‌ நின்‌ 
னிடம்‌ யானொன்‌ அ வேண்படிவல்‌. அதனை மாடுது எற்‌ 
குதவுதல்‌ வேண்டும்‌. அஃதென்னோவெனில்‌ யான்‌ 
சோமவேள்வி செய்வான்‌ விரும்பி யுரியவுபகரணங்க 
ளனைத்தையும்‌ ஒருங்கு கூட்டி வைத்தளேன்‌. அவ்‌ 
வேள்வியினிடத்து ஈக்தர்‌ தஇயாகராசப்‌ பெருமானே 
நேரிற்போந்து அவியேற்றுக்‌ கொள்ளுமாறு செய்தல்‌ 
வேண்டும்‌'' என்றனர்‌. எனலு மெங்கள்‌ சுந்கரக்குரிசல்‌ 
சொல்வார்‌ : “ஓ! திக்கிதர்பெரும்‌! அந்தம்‌ விருப்பம்‌ 
மிகச்‌ சறப்புடைத்தே. ஆயினும்‌ அண்ணலார்‌ கருத்‌ 
தறியாது யானொெனறுஞ்‌ சொல்லுதற்பா லெனல்லேன்‌ , 
எனினும்‌ அம்பொருட்டு ஏ ன்னாலியன்‌ றவளவு முயன்று 
பார்ப்பல்‌”' என, மாற௩ாயனார்‌ விடைபெற்று வீட்டிற்‌ 


புலவர்‌ மருகன்‌ 61 


கேஜனர்‌. அதன்பின்னர்‌ அஞ்ஞான்றைக்‌ கங்குற்‌ 
போழ்தினிற்‌ கடவுளைக்‌ கண்டு பரவைநாதர்‌ மாறர்தற்‌ 
கருத்தினைப்‌ பெருமானிடம்‌ கூறி (அவர்‌ மாட்டு நீவிர்‌ 
கருணை புரிதல்‌ வேண்டும்‌' எனறலும்‌ தமிழ்‌ வலைப்பட்‌ 
டோன்‌ சாற்றுவான : 

6 தன்ணியதய மெற்களியாத்‌ தகையுடைய மாறனுக்கே 
வென்னுருவங்‌ காட்டியவ னின்னவியேற்றிடல்வேண்மெ 9?” 
என, அம்பிகை பாகன்‌ றனன்பர்‌(நீவிர்‌ என்பொருட்டே 
னுஞ்‌ சென்று அவரிடம்‌ அவியேற்றல்‌ வேண்டும்‌ 
என்று மீட்டும்‌ வேண்டனலும்‌, புற்றுதித்த பிஞ்ஞகன்‌ 
(ஓஅற்றல்‌ யான்‌ வேக்‌ கோலத்தொடஞ்்‌ சென்ற 
அவனறன்‌ அவிகொள்வல்‌. மற்று, யானின்ன கோலத்‌ 
தொடும்‌ போதுவல்‌ என்ற நீ யவற்குக்‌ கூறுதல்‌ தவிர்தி' 
ஏன்று போயினன்‌. வழிநாட்காலை நந்தன்‌ சுந்தர 
மூர்த்தி சுவாமிகள்‌ “மாற ஈாயனார்க்கு மதிசூடிய வேணி 
யார்‌ வந்தவிபேற்பார்‌' என்று சொல்லி விடுத்தனர்‌; 
உடனே மாறரும்‌ பெருங்கருணைப்‌ பித்தர்தம்பிரானை 
வேண்டிச்‌ சோமவேள்வியைத்‌ தொடங்கினர்‌. யாகசாலை 
யும்‌ பெரிதாக வகுக்கப்பட்டது. பல்பிளவுபட்ட 
பார்ப்பனக்‌ குழாமுங்‌ கூடிற்று, ஆதுலர்‌ கூட்டமு 
மடைந்த து. சிவபெருமான்றன்‌ காட்சியைக்‌ காண்கிற்பா 
னேனையோருங்‌ கூடினர்‌. வேதகோஷம்‌ முழங்திற்று., 
சைவச்‌ சீறார்களெல்லாந்‌, தேவார திருவாசகத்‌ திரு 
முறைகளை யோதிக்கொண்டே யொருபுறம்‌ விளையாடி 
னர்‌. வேள்வியுமொருவாறு முற்றி அவி பகரு மமயம்‌ 
வந்துறலும்‌ சொன்னசொற் றவறாச்சோதி மேனியன்‌ 
தான்‌ வேடுவத்‌ திருக்கோலங்கொண்டு உல&ன்ற அம்‌ 


62 மதிவாணன்‌ 


மையைத்‌ தன்னுருவிற்கேற்ப வேடூவிச்ச யுருக்கொளச்‌ 
செய்து, தனாது சுவகணங்களனைத்தையும்‌ வேட்டை 
நாய்களும்‌ பன்‌ நிகளு மாக்கிக்கொண்டு முத்தலைச்‌ சூல 
மொன்று கையகத்‌ தேந்தி மகச்சாலையை நோக்கிவாரா 
நின்றனர்‌. அதுகண்ட யாசசாலைக்கணிருந்த வேதியர்‌ 
யாவரும்‌ ஒய்யென க்‌ கூயெழுந்து அவர்‌ தமை வாய்க்கு 
வந்தவாறெலாம்‌ தெழித்து அடித்துத்‌ அரத்தவும்‌ புக்‌ 
கனர்‌. அஃ்புவலைப்பட்ட வண்ணல்‌ தன்னை வைதடித்‌ 
அக்‌ து£த்தியும்‌ தருமி யேகலானாதித்‌ தன ஒவகணங்களை 
நோக்கலும்‌ நாயும்‌ வன்‌ றியுமாயிருந்த அன்னார்‌ அங்உ 
னம்‌ பெருமான்மாட்‌ இறப்பப்‌ பெருந்தீங்கிழைத்த 
அப்பாவியர்மீது பாய்ந்து கடித்துக்‌ கொன்று மகச்சாலை 
முழுஅம்‌ பிணச்சாலை யாக்கனர்‌; அதான்‌ றியும்‌ அர்‌ 
தணர்பொருட்ட ஆண்டு அக்கியிருந்த ரெய்‌ பால்‌ தயிர்‌ 
அடிசன்‌ முதலியயா வற்றையும்‌அப்பொய்ஞ்ஞமலிகளும்‌ 
பொய்வன்‌ றிகளும்‌ உண்டுகழித்தன.. உடனே இராதரூபக்‌ 
கிரீசனும்‌ தன்னையே மன த்தின்கண்சந்தித்து அவியினைக்‌ 
கைக்கொடு தன்‌ வரவினை யெதிர்பாராநிற்கும்‌ யச்சுவா 
வின்பால்‌ விரைந்து சென்று நிற்றலும்‌, கருதார்த்தனா 
தல்‌ வேண்டி நின்ற மறையவர்‌ தலைவர்‌ உடனே அவி 
யினை வேடுவக்கோலமு௮ விடையோன்றன்‌ கையினிற்‌ 
சறிதம்‌ ஐயுறாது பெய்தனர்‌ ; அதனை யெம்பெருமான்‌ 
அகடாவுண்ட ஏற்றுக்‌ குன்றின்மேலிருக்து காட்‌ 
கொடுத்து அவர்‌ தமை யுய்யக்கொண்டனர்‌. இதுபற்றி 
யன்றே யவர்‌ சோமாசிமாற நாயனாராயதூஉ மென்க 
என்ற சொல்லாநிற்ப, அவ்வீட்டின்‌. மாடத்தும்பரோ 


ரறையின்‌ கண்ணே யினனிசைப்பாட்டே்‌ மன்னிசைக்கல்‌ 


புலவர்‌ மருகன்‌ 63 


வியும்‌ வல்லளாய்‌, ௭ ழி.லும்‌ குணமுமியைர்‌ த பூங்கொம்ப 
ராய்‌ மிஸிர்தரும்‌ ஓரிளம்பருவப்பெண்‌ தனாது வார்குழல்‌ 
கோதி முடித்துக்கொண்டு நின்றாள்‌. 

அப்போழ்தத்துக்‌ கரியமாலனைய காளையொருவன்‌ 
விரைந்து அவட்குப்‌ பின்பிறம்‌ போந்து அவடன விழிக 
ளிரண்டையுக்‌ தன்னிருகையா லிறுகப்‌ புதைத்துக்‌ 
கொண்டு நின்றான்‌. அன்னண மொருவன்‌ கண்‌ 
புதைத்த துணர்ந்த அம்‌ நங்கை “விடுதி விடுதி விடுதி ?” 
என்று மெல்லெனக்‌ கூயினள. அதற்கவன்‌ & இதுவே 
தந்தமக்கேற்ற நல்லவீடதி” என்று கூறி நகைத்தனன்‌. 
என நகைத்தலும்‌ அவள * மாயவ!' இஃதனக்குத்தக்ஃ 
தன்று. நின்பெருந்தன்மையோ டேலாது. என்னை 
விட்டுவிட. அல்லாக்கால்‌ யான்‌ உரத்த குரனில்‌ எந்தை 
யைக்‌ கூவுவேன்‌ ”” என்று வெகுண்டனள்‌ போலக்‌ கூறி 
னள்‌. உடனே மாயவன்‌ தனனிருகரங்களையும்‌ வாங்கிக்‌ 
கொண்டு அவட்கு முன்புறம்‌ போந்து & அம்மா ! கயற்‌ 
கணி! அடியேன்மீதும்‌ அத்துணே வெகுளியோ ?”” என்‌ 
றனன்‌. இதுகேட்ட கபற்கணி “யான்‌ ஈன்றாய்க்‌ கோதி 
முடித்‌ இருந்த கூக்தலவிழ்ந்து குலைந்‌துவிட்டதே! இனி 
யென்செய்வது ?” என்றாள்‌. அதற்கு மாயவனுடனே 
& கொண்டலுல்‌ கறுத்து நிகர்க்கலாது தங்கண்ணீர்‌ 
சொரிக்து உருவழியுமாற புரியும்‌ நின்‌ கூர்தலை யான்‌ 
சிவி முடிக்கின்றேன்‌” என்ற அவளது கூந்தலைப்‌ பற்றப்‌ 
புகுமளவினில்‌, அவள்‌ திறிது விலகிக்‌ கொண்டு நின்று 
நீ யென்னைத்தவிர்‌ த்து வேறெம்‌ மங்கையையுல கனவி 
னும்‌ விழையேன்‌ என்று சொக்கலிங்£ப்‌ பெருமானறி 


யச்‌ சத்தியஞ்‌ செய்து வாய்மொழி கூறினாலன்றி நீ 


64 மதிவாணன்‌ 


யென்‌ கூந்தலைத்‌ தொடற்பாலையல்லை ”' என்றாள்‌. றிது 
போதுந்‌ தாமதியாது உடனே மாயவன்‌ ( அம்ஙனமே 
செய்வல்‌: சொக்கலிங்கப்‌ பெருமானது தலையினும்‌ 
அறைவல்‌. அதனைப்பற்றி நீ யையுறலொழிக. (நீ 
வேறு யான்‌ வேறு” என்னு மெண்ணமும்‌ என்மனத்‌ 
தெப்பொழுதேனும்‌ நிகழ்ந்திற்றிலது. இஃதுண்மை”' 
என்று வாய்கூசாது மொழ்ிந்தனன்‌. அதனை மெய்‌ 
யெனத்‌ தெருண்ட மங்கை கயற்கணி யடனே புன்முறு 
வல்‌ கோட்டிச்‌ செந்தா மரைமுகஞ்‌ வந்து நின்‌ றனள்‌. 
அஃதுணர்ந்த மாயவன்‌ அவளை யணைந்து தன கரங்க 
ளாற நழுவுபு அவளை இருகபோலங்களினும்‌ அகங்‌. 
குறைய முத்தமிட்டனன்‌. உடனே யிருவரும்‌ 
ஆண்டு நாலவிட்டிருக்த பொன்னூசற்‌ பலகையின்‌ 
மீதிரீஇத்‌ தங்கள்‌ தாளினாற்‌ றரையினை யுக்தி யாடிய 
தொடங்கினர்‌. அவர்களுக்‌ கெதிரே யொரு நிலைக்கண்‌ 
ணாடி நிறுவியிருந்த து. அவர்கள்‌ நிலத்தினை யுக்‌தியாடுந்‌ 
தொறும்‌ அவர்களுருவம்‌ அவவாடியின்‌ கண்ணே தோன்‌ 
அதனும்‌, ஊசல்‌ பின்னிட்தொறும்‌ அவ்வுருவஸங்கள்‌ 
மறைதஇமாயிருந்சன.  அவ்வாடியை யுலகமாகக்‌ 
கருதிக்கொளின்‌, அதன்கண்‌ அவர்களது உருவம்‌ 
தோன்‌ தலைப்‌ பிறப்பாகவும்‌, உருவம்‌ மறைதலை மரண 
மாகவும்‌ அவவூசலைக்‌ கருமத்‌ தொடராகவுல்‌ கொள்ள 
லாம்‌; ஊசலாடி யோய்தலை யிருவினையொப்டி னிறதியி 
அண்டாகும்‌ மலபரிபாக மென்னலாம்‌. 

இனி யிதநிற்க, மாயவன்‌ (ஓ! கயற்கணிக்‌ காரி 
காய்‌! ஒரின்னிசைத்‌ தமிழ்ப்பாட்டுப்‌ பாடுதிற்பாயோ ?"' 
எனலும்‌, கயற்கணி (ஓ! அ௩ஙனமே நின்‌ விருப்பத்‌ தின்‌ 


புலவர்‌ மருகன்‌ 65 


வண்ணமே பாபடுவல்‌, கேட்டி” என்ற பின்வரும்‌ பாட 
லைக்‌ குயிலினு மினிய குரலினிற்‌ பாடினாள்‌ : 
த்த ஈலமுடையா னேங்கு குலமுடையான்‌ 
சுத்த மனமுடையான ரோமில்‌ கனமுடையான்‌ 
வித்தை குணமுடையான்‌ வேண்டு பணமுடையா 
ணித்தகைய நாயகனை யெய்திற்‌ குறையென்னோ? 
இன்பத்‌ தலைமகனை யெய்திற்‌ குறையென்னோ?? (22) 


இப்பாடல்‌ கேட்ட மாயவன அடல்‌ புளததெதது ; 

புயல்கள்‌ வீங்ஜனெ ; மகிழ்ச்சி மேலிட்டது. உடனே 
மாயவன்‌ அவளை மீட்டுச்‌ தழுவி முத்தமிட்டுத்‌ தன்‌ மடி 
மீது சார்த்திக்கொண்டனன்‌. 

இவவாறவர்களிருவரும்‌ இன்புடன்‌ பொன்னூ௪ 
லாடிப்‌ பாடிக்கொண்டிருப்புழிக்‌ “கயற்கணீ! கயற்கணீ!! 
கயற்கணீ!!!”” என்ற விளியினை முக்காலிசைப்பக்‌ கேட்ட 
னர்‌. கேட்டலும்‌ ஞெரேலென வசலாட்டமும்‌ நின 
றது; கயற்கணியு மெழுந்து கீழிழிந்தோடினள்‌ ; மாய 
வன்‌ மட்டும்‌ மேலேயே யிருந்தனன்‌. 

“அந்தோ! இன்னுமொருமுறை முத்தமிடலாமென்‌ 
றிருந்த வெற்கு ௮௮ சர்தயா வண்ணம்‌ மெய்ம்‌ 
மொழிீப்புலவர்‌ கயற்கணியை விளித்தனர்‌. இனியென்‌ 
செய்வது? அவர்‌ மகள்‌ கயற்கணி மீட்‌ மிவண்‌ வருங்‌ 
காறும்‌ காத்துக்கொண்டு நிற்கோ ? அன்‌ நியேகுகோ— 
அப்பேதை யென்னையே முற்றும்‌ நம்பியிருக்னெ றனள்‌. 
நேற்றை ஞான்று அவள்‌ கூறிய வுறுதிமொ நியை யென்‌ 
னென்கேன்‌! “(உன்னையன்றி வேறெவரையுஙு கனவி 
னுங்‌ கருதேன்‌,; நீயே யென்னுயிர்‌! என்னின்பம்‌! 

3 


66 மதிவாணன்‌ 


என்னறிவு! எஏன்னிறைவன்‌!' என்று மனங்‌ குழைந்‌ த்‌ 
சொற்றனள்‌. இத்தகைக்‌ கற்பரசிையையோ கைவிட 
வது? புலவர்க்குர்‌ தம்மகளை யெற்களிப்பதிலேயே மிக 
வும்‌ விருப்ப மென்பது முணர்ந்தேன்‌. எல்லாவற்றிற்‌ 
கும்‌ யானிப்பொழுத மோன விரதம்‌ பூண்டிருத்தலே 
மேதக்கது. ஒருகால்‌, மதிவாணன்‌ என்மீதேற்றி யிருக்‌ 
கும்‌ குற்றங்களைக்‌ குறித்து ஏதேனும்‌ ஆராய்ச்சி யேற்‌ 
படின்‌; அக்காலத்து இது பேருதவியாகவும்‌ நிற்கு 
மன்றே! புலவரு மென்னைத்‌ தன்‌ மருக னென்றே 
கருதி மன்னவனிடத்திற்‌ பரிக்து பேசலுங்‌ கூடம்‌! 
என்னே யென்மடமை! மதிவாணனைத்‌ தொலைத்தலை 
விடத்து இஃதென்‌ கொல்‌! என்றன்‌ நிலைமையென்‌ ? 
புலவர்தம்‌ நில்மையென்‌ ? யானோ புலவர்‌ மகளை 
மணப்பது ? கரும்பினுமினிய வேம்பன்‌ மகளை மணத்தலை 
விடுத்து வேம்பினுல்‌ கைக்கும்‌ புலவன்‌ மகளையோ 
பரிபப்பது? ஜயோ! பாவம்‌! பாவம்‌ !!' என்று 
மாயவன்‌ தனக்குளளே பிதற்று நிற்கையில்‌ ஓரழுகைக்‌ 
குரல்‌ கேட்டத. 

உடனேயஃதென்னென மாயவன்‌ இழிந்தசென்று 
வினவலும்‌, கயற்கணி, தன்றுதையார்‌ ஆணையின்‌ வண்‌ 
ணந்‌ தேவாரத்‌ திருமுறையை யெடுத்துக்‌ கொணரச்‌ 
சென்றபோது அவளது வலக்கரத்துச்‌ சுட்டவிரலிற்‌ 
றேட்கொட்டிற்றெனத்‌ தெரிந்தகொண்டனன்‌. அக்‌ 
கணம்‌ மாயவன்‌ “யோனிதற்குத்‌ தக்கமருந்து கொண்டு 
வருவல்‌” என்று கூறி வெளியே சென்றனன்‌. 

மாயவன்‌ றன்‌ செயல்க ளிவ்வாறாக. நீதியற்தலைவர்‌ 
சொக்கநாதர்‌, தம்பான்‌ முன்னரே மன்னனாலாணை 


புலவர்‌ மருகன்‌ 67 


த்து அனுப்பப்பெற்ற திரிசிரிபுரக்‌ கலகச்‌ செய்தி 
யினைப்பற்றி யாராய்வான்‌ புக்கனர்‌. அங்ஙனம்‌ புகு 
முன்னர்‌ மாயவனைப்பற்றிக்‌ காவலின்‌ வைக்குமாறு 
ஆணையிடுதல்‌ இன்றியமையாததாயிற்று, மாயவனோ 
மன்னவற்்‌ குறவினன்‌. ஆயினுமென்னை? நீதிப்பார்‌ 
வையி னஇறவுபார்வையு முண்டுகொல்‌? இல்லையா தலின்‌ 
நந்தம்‌ நீதிதவறாு நின்மலச்‌ செல்வர்‌ சொக்கநா தரும்‌ 
தானைத்தலைவர்‌ வேலவர்க்கு மாயவனைக்‌ காவலிற் 
செறிக்குமாறு நிருபம்‌ வேர்‌ தனணேயென விடுத்தனர்‌, 
இம்ஜனம்‌ ஆணைபிறந்தது உடனே யுணர்ந்த மாய 
வன்‌ காலம்போக்கலின்‌றிப்‌ புலவர்‌ மாட்டோடி யாவற் 
றையுக்‌ தனக்கு வேண்டியவாறு விரித்துரைத்து அவர்‌ 
தம்‌ மனத்தின்கண்‌ மதிவாணனைப்பற்றி வேறுபட்ட 
கருத்துக்‌ கொள்ளுமாறு செய்தனனேயன்‌ றி, அப்புல 
வர்பிரானையர்‌ தன்பொருட்டு உத்தரவாதியாய்‌ நிற்கு 
மாறும்‌ வேண்டிக்‌ கொண்டனன்‌. உலகயெலுணரப்‌ 
பெறாத உத்தமப்‌ புலவரும்‌ தம்மருகனாவான்‌ மீதுள 
வாஞ்சைபற்றி அவன்‌ கூற்றினையுண்மையென்‌ முட்‌ 
கொளீஇ ஓமென விணங்கனைர்‌. இவ்வாறு அவரது 
உதவிபெற்ற மாயவனு முடனே மறைந்தனன்‌. அத 
முதன்‌ மாயவனை நேடிக்‌ கண்டேபிடித்த லரிதாய்‌ 
விட்டது. முளரிமலைக்குஞ்‌ சீராமலைக்கும்‌ முறையே 
சேவகர்‌ சென்றனர்‌, மாயவன்‌ நாளும்‌ வழக்கமாய்ச்‌ 
சொல்லுறாஉம்‌ இல்லங்கடொணறும்‌, பிறருணராவண 
மொற்றர்கள்‌ அவனைப்‌ பிடிக்குமானு அமைக்கப்பட்ட 
னர்‌. கரந்துறை காவலருமிதன்க ணூக்கமொடுர்‌ தலைப்‌ 


பட்டு முயலாநின்றனர்‌. 


68 மதிவாணன்‌ 


இனி யிதுநிற்க, தங்கள்‌ தலைவ னாணைபெற்ற வூர்‌ 
காவலருளொருவன்‌ போந்து மெய்ம்மொழிப்‌ புலவ 
ரிடம்‌ மாயவனெங்கென வினாயினான்‌. அதுகேட்ட 
பாவலர்‌, ௭௮ கருதி மாயவனை நேடுதின்றாய்‌ ?” என 
அம்‌; அக்காவலன்‌ ( அப்பிரபுவின்‌ மீது குற்றமேற்‌ 
பட்ளெது ; அதனைக்குறித்து ஆராய்ச்ச செய்து அதற்‌ 
குத்தக வொனுக்குமாற விடுத்த வேம்பனாணேயின்‌ 
வண்ணம்‌ நந்தம்‌ நீதியந்தலைவர்‌ சொக்கநாதர்‌ மாயவ 
னைப்பற்றிக்‌ காவலிற்‌ செறிப்ப வாணேயிட்ளேர்‌. அது 
பற்றி யெங்கடலைவன்‌ என்னை யிவ்வயின்‌ அனுப்பி 
னை” என்று கூறினன்‌. 

இஃபதணர்ந்த புலவர்‌ முகங்கறுத்துத்‌ தம்மிருக்கை 
விட்டெழிடஇக்‌ காவலனை நோக்கிக்‌ கூறுவர்‌ : சேயே ! 
பேதாய்‌! எந்தம்‌ மருமகன்‌ மாயவனை நீ யாவனென்றன்‌ 
னினை? நன்‌! நன்று நின்வாய்மொழி!! இன்னொருகால்‌ 
அங்கன ம்கூறேல்‌. அத பற்றித்‌ திவழியொழுகேல்‌. 
எம்‌ மருகனாவான குற்றவாளியென்‌ நறேற்படில்‌, அப்‌ 
போழ்து பார்த்துக்கோடலாம்‌'' எனக்‌ கேட்ட காவ 
லன்‌ சறிது நகைத்துச்‌ “செந்தமிழ்ப்‌ புலவீர்‌ ! நீவிர்‌ 
அங்கஙனங்‌ கூறுதலொழிமின்‌, எடுத்தவுடனே மாய 
வன்‌ குற்றவாளியென்‌ நெவ்வணமேற்படூம்‌ ? எல்லா 
வற்றையும்பற்றி யாராய்ச்ச செய்த பின்ன ரன்றே 
மெய்ம்மை வெளிப்படும்‌ ? அவ்வாறு ஆராய்ச்சி செய்‌ 
தற்கு நந்தம்‌ மாயவன்‌ வாய்‌ மொழி யின்‌ றியமையா த 
தாமன்றே?_—"' என்ற கூறி முடிக்குமுன்னே, புலவர்‌ 
“அற்றேல்‌ அவ்வாராய்ச்சக்‌ காலத்து அவனத வாய்‌ 
மொரநி வேண்டுழி அவன்‌ நீதிச்‌ சாலைக்குத்‌ தானே 


புலவர்‌ மருகன்‌ 69 


போதருவான்‌. அங்கனமிருப்ப அவனை யாவற்றிற்கு 
முன்னர்க்‌ காவற்சிறையகள்‌ செறிப்பானேன்‌ ?” என்‌ 
றனா்‌. 

உடனே காவலன்‌ (நற்றமிழ்‌ நரவலிர்‌! நீதிமுறை 
நூல்‌ அன்னணஞ்‌ செறிக்குமா விதித்தலின்‌ யாங்கள்‌ 
அவ்வாறு செய்யத்‌ தலைப்படுதினறேம்‌. அஅதபற்றி 
யெம்மை வெஞுளன்மின்‌”' என்றனன்‌ . அதுகேட்ட புல 
வர்‌ நீதியையும்‌, நீதிமுறையையும்‌, நீ திச்சாலையையும்‌,மீ தி 
யர்‌ தலைவரையும்‌, ஊர்காவலரையும்‌ தமக்குத்‌ தோன்றி 
யவா நெல்லா மிழித்துரைத்து வாய்க்குவந்த வண்ண 
மெலாம்‌ வாய்ரோய்வுங்கா அந்‌ தெழித்தனர்‌. 

காவலன்‌ புலவர்‌ வாய்வெளிப்பட்டன ஊனைத்தும்‌, 
அறியாமையா னெழுந்தனவென்‌ அணர்ந்தனனேனும்‌, 
அவர்‌ வரம்பு கடந்து சேறலைச்‌ சுறிது அடக்குதல்‌ ௧௬ 
திக்‌ கூறுவான்‌: “வண்டமிழ்‌ வல்லீர்‌ சற்றே யான்‌ கூறு 
வதைச்‌ செவிமடுத்தல்‌ வேண்டும்‌. நீவிர்‌ இன்னணம்‌ ௮ரச 
முறைக்கேற்ற வனைத்தையு மிழித்தப்‌ பழித்துத்‌ 
தெழித்து மன்னவன்‌ மாட்டப்‌ பெருவசை யிழைத்தர்‌, 
மன்ன வனாணேவழி யொழுகு மெம்மனோர்‌ கேட்கும்படி 
யில்எனம்‌ கூறியதனால்‌ நீவிருங்‌ குற்றவாளியாயினீர்‌. 
இராசத்துரோகயாயினீர்‌ ! மெய்ம்மொழநிப்‌ புலவரென்‌ 
பது உமக்கு உள்ளவாறே காரணங்‌ கருதியிட்ட பெய 
ராயின்‌ நீவிர்‌ ஆராய்ச்சக்காலத்து இக்கூறிய யாவற்றை 
யும்‌ சிறிதேனும்‌ மறையாது கூறுவீர்‌. அப்போது நற்‌ 
தம்‌ நாவன்மையைக்‌ காண்பல்‌”' எனலும்‌ புலவர்‌ “(ஈண்டு 


மாயவனிருக்கின்‌ நிலன்‌. நீ யினியொரு கணமேனு மிவ்‌ 


வயின்‌ நில்லாது நின்றன்‌ றெொழிலில்‌ மேற்சேறி. அவங்‌ 


70 மதிவாணன்‌ 


கனஞ்்‌ செல்வாயல்லையேல்‌ நீயெமதாற்றல்‌ இற்றென்‌ 
றணர்வை ! புல்லியோய்‌ !” என்றனர்‌. 

இவவாறு புலவர்பெருமான்‌ வெருட்டியும்‌ அகல 
கில்லாத காவலன்‌ சறிது பணீந்து கூறுவான்‌: ஆன்ற 
மைந்த அருந்தமிழ்ப்‌ புலவீர்‌! எஸியெனேன்‌ புன்‌ 
சொல்லையுஞ்‌ சற்றுச்‌ செவியிலேற்பீர்‌. என்றன்‌ கூற்றுக்‌ 
கொல்லர்‌ மறுகினி லூசீவிற்ப தொக்கு மெனினுஞ்‌ 
சிறிது துணிந்து கூறுவல்‌. கேண்மின்‌. 


“சினமென்னுஞ்‌ சேர்ந்தாரைக்‌ கொல்லி யினமென்னு 
மேமப்‌ புணயைச்‌ சும்‌.?? (23) 


என்றவப்‌ பெருநாவலர்‌ பொய்யா மொழியை நீவிர்‌ 
டபொச்சாந்தனிரோ ?'” என்ற சொற்கள்‌ காதினிற்‌ புக்க 
வளவிற்‌ புலவர்‌ “(ஏஎன்சொனாய்‌? தியோய்‌! கற்ற விந்‌ 
தையைக்‌ குரவற்பாற்‌ காட்டுவான்‌ புக்க இழி மாணாக்‌ 
கனை யொப்பப்‌, புல்லறிவாள ! நீ யென்னை பகர்ந்தனை ? 
ஈதோ நின்றன்‌ புன்பொறி நாவைக்‌ கொய்தற் குரிய 
வழியினை நாடுதும்‌; எமதாற்றலையின்னே காண்டி '' 
என்ன கோடையிடி யிடித்தெனக்‌ கூறித்‌ தமது அகல்‌ 
கையா லவனறன கதுப்பினிற்‌ பொட்டெனப்‌ புடைத்‌ 
ததனோடமையாது ஊர்‌ காவற்றலைவன்‌ முருகன்பா 
லோடித்‌ தன்னகத்அற்ற வளைத்தையுங்‌ கோவென 
வாய்விக்தரற்றி முறையிட்டார்‌. முறையிட்ட நந்தம்‌ 
மூதறிவாளரை முற்றங்கேட்ட பின்றை அவர்‌ தமைச்‌ 
சாந்தப்படுத்தி யண்ணி தா ராதனத்திருத்தி ஊர்காவற் 
றலைவனுரைப்பான்‌ : “கவிஞர்‌ பெரும! நீவிரறியாத 

ET NE பிறி அ! 


* தஇருக்குறள்‌. 


புலவர்‌ மருகன்‌ 71 


தொன்‌ றில்லை. அந்தம்‌ மேதகவுடைமை யறியான்‌ அப்‌ 
பேதைக்‌ காவலன்‌. ஆதலினது பற்றி நீவிர்‌ கவலற்க. 
அவற்குத்தக்க புந்தி புகட்வெல்‌. “நீவிர்வாளா திருத்‌ 
திர்‌” என்றறும்‌, கலைஞர்‌ கோமான்‌  நும்மாலரைப்ப 
தொன்றள அ. அஃதென்‌ கொலோவெனில்‌ மாயனைப்‌ 
பற்றிக்‌ காவற்கறையகம்‌ படுப்ப தொருதலையான வேண்‌ 
டப்படேவதேயோ ?'” என வினாயினார்‌. அதற்குக்‌ காவற்‌ 
றலைவனும்‌ விதிவிடை கொடுத்தனன்‌. அது கேட்ட 
தென்மொழி வல்அகர்‌ அற்றேல்‌ அவன்‌ காவலிற்‌ 
படாமைக்கேற்ற சூழ்ச்ச்யொன்‌்அசொல்லல்‌ வேண்டும்‌” 
என றிரந்தனர்‌. 

இஃதணர்ந்த முருகன்‌ ““ீவிர்‌ இதுபற்றி யிவ்வளவு 
மட்டும்‌ வேண்டுதலை யுற்று ரோக்குமிடத்‌த அவன்பால்‌ 
அந்தமக்‌ காவதொன்‌ றுண்டபோலும்‌!”' என்று குறிப்‌ 
பின்‌ வினவலும்‌, “புலவர்‌ காவற்றலைவீர்‌! மாயவன்‌ 
எந்தஞ்‌ செல்வமகள்‌ கயற்கணியைக்‌ காதலித்துளன. 
அவளுமிவனையே மணப்பலென்‌ இன்‌ றனள்‌. ஆதலிற்‌ 
கடவுள்‌ கருணையே முற்கொண்டு அம்மணவினையையுங்‌ 
கடி தினில்‌ முடிக்கலாமென்‌ றுன்னினேம்‌. அகவே யெந்‌ 
தம்‌ மருகனாவா ற்கு எஏம்மாலியன்‌ றவளவு உதவி புரியுமா 
விழைனெறேம்‌ ”' என்று திறிது மகிழ்ச்‌சயொடுங்‌ கூறி 
னர்‌. ( அஃதுமது விருப்பமேற்‌ கலகச்செய்தி யாராய்ச்‌ 
£க்காலத்‌ அமாயவன்‌ தவறாதுவருதற்கு உத்தரவா தியாய்‌ 
நீவிர்‌ நிற்றல்‌ வேண்டும்‌; அங்ஙனம்‌ நிற்றலென் ற நீவிர்‌ 
உட்படைச்‌ சீட்‌ மெழுதிக்‌ கொடுத்தல்‌ வேண்‌ 
டும்‌. அவ்வாறு செய்தபின்னர்க்‌ குறித்தகாலத்து மாய 
வன்‌ வாராதொழிவனேல்‌ நீவிர்‌ அகப்பட்டக்‌ கோடல்‌ 


72 மதிவாணன்‌ | 


வேண்டும்‌. அப்போழ்தத்து எம்மனோரால்‌ அம்பொருட்‌ 
டேதுஞ்‌ செய்தலியலா த. ஆதலின்‌ நீவிர்‌ செய்வான்‌ 
கருதுவதை நன்னர்‌ யோசித்துச்‌ செய்மின்‌ '' என்றான்‌ 
முருகன்‌. 

இவையனை த்தையும்‌ கேட்‌ மனம்‌ குழம்பிய புலவர்‌ 
நாத்த்மோற நவில்வார்‌: (யான்‌ மாயவன்‌ பொருட்டு 
உத்தரவாதியாய்‌ நிற்கின்றேன்‌. அவனைச்‌ ஒறைப்படுத்‌ 
தாது ஆராய்ச்சிக்‌ காலத்துமட்டும்‌ வருமாறு செய்‌ 
விர்‌” என்ற கூறாநின்அழி (ஓ' வென்றொரு பெருங்‌ 
கூச்சற்‌ கேட்டது. அஃதென்னென வெளிச்சென்று 
விசாரிப்புழி “ யாவனோ வொருவன்‌ போந்து புலவர்‌ 
வீடு சென்று மாயவனை நேடிய அக்காவைப்‌ பின்புறம்‌ 
நின்று வாளானெ றிந்து மறைந்து போயினன்‌. அஅபற் 
றித்‌ தெருவனை த்‌.துங்‌ குழம்பிக்‌ கோலாகலப்படூதின்றது”' 
ஏன அவவயின்‌ நின்றோர்‌ கூறலும்‌, முருகன்‌ ஆண்‌ 
டுள்ள வொரு காவனை விளித்தத்‌ தன்‌ கலிமாவினைப்‌ 
புனந்து கொணருமாறு அணையிட்டான்‌. அங்ஙனம்‌ 
இட்டது கேட்டார்‌ அஃதவண்‌ நின்றது கண்டார்‌. 
உடனே முருகனும்‌ அதன்‌ மீதேறி விரைந்தேனென்‌. 
புலவருர்‌ திகைத்துக்‌ காவற்சாலை விட்ட்போயினர்‌. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ மற்றிற்று 


ஆரும்‌ அத்தியாயம்‌ 
நகர்ப்‌ புனைவு 

புரவியேறிப்‌ போன முருகனோ காவலனெ றியுண்டு 
டெந்தகளங்குறுதி வினவியபோ அ பிங்குணிக்‌ கோலம்‌ 
புனந்து வீடடோறும்‌ ஜயமேற்றுச்‌ செல்லா நின்ற 
கரவாளனொருவன்‌ கரவாளினெறிந்து பொள்ளென 
மறைந்‌ து போயினனென்றார்‌ அவ்வயின்‌ நின்றார்‌. உத 
கேட்ட காவலர்‌ தலைவன்‌ பரியினின்‌ நிழிந்‌து ஆயிடை 
நிகழ்ந்தனவற்றை யெல்லாம்‌ நன்னர்‌ கோக்க பின்றைப்‌ 
பிக்குணிக்கோலம்‌ புனைந்து போர்தான்‌ இவ்‌ வழிப்போர்‌ 
தன னென்பதனையும்‌ இவ்விவ்‌ வில்லங்கடோறும்‌ 
ஜஐயமேற்றன னென்பதனையும்‌ காவலன்‌ புலவர்‌ வீட்டு 
வாயிலினிற்புழி அக்கயவன்‌ இவ்விடம்‌ நின்றன னென்‌ 
பதனையும்‌ அவன அ உயரம்‌ நிறம்‌ தோற்றம்‌ முதலியன 
வற்றையும்‌ பற்றி ஆராய்ந்தறிந்து கொண்டனனன்றி) 
அத்தீியோன்றன்‌ அடிச்சு வடுகளைக்‌ கண்டு குறித்துக்‌ 
கொண்டு பிக்குணிக்கோலப்‌ பேய்மகன்‌ சென்ற திசை 
வழிச்‌ சீல காவலரையேவி நேடுமா விடுத்துத்‌ தான்‌ 
வேலவரது இல்லத்தை ரோக்கிக்‌ கனவட்ட மிவர்ந்து 
கடுதிச்‌ சென்றனன்‌. 

முருகன்‌ வகுத்துரைப்ப நடந்த செய்தி யனைத்தை 
யு௪ கேட்ட வேலவரும்‌ மாயவன்‌ மாட்டு வெறுப்பு மீக்‌ 
கூர்ந்து ௭என்னணமேனும்‌ மாயவனேைக்‌ காவலிற்‌ செறிக்‌ 
குதும்‌” என்று உறுதிபூண்‌ டெழுந்தனர்‌. 

இடையிற்‌ சென்ற காவலரோ பொய்ப்பிக்குணிக்‌ 
கோலத்தான்றன்‌ வேடத்தை மாற்றிவிபவவொனென்‌ பதனை 


{4 மதிவாணன்‌ 


மறந்தனராய்‌ வழிக்கட்டிரிதந்த பிணிக்குணிகள்‌ யா வரை 
யும்‌ பற்றிக்‌ காவலிற்‌ செறித்தனர்‌. இனி வேலவழுருக 
ரிருவரும்‌ வேற்றுக்கோலங்‌ கொண்டு கொய்யுளைக்‌ 
கலிமா வேறித்‌ தென்மேற்றிசையிற்‌ சென்று திருப்பரங்‌ 
குன்றத்அற்றத்‌ அருவத்‌ தலைப்பட்டனர்‌. 

இவ்வா றிவர்கள்‌ தேடாநிற்ப மாயவனோ பரங்கிரிக்‌ 
கருுள்ள கூத்தியர்‌ குன்றமென்‌ அஞ்‌ சிற்றூரின்‌கண்‌ 
ஒரு நாடகக்‌ கணிகையி னில்லத்தினுற்றுக்‌ கட்டிலிற்‌ 
படுத்துக்‌ கவலையற்‌ அறங்குவானாயினான்‌. 

சிறிது நேரத்தினுளெல்லாம்‌ ஆயிடை யோரரவமெ 
ழும்பிற்று, அஃதென்னென அக்கணிகையும்‌ விசா 
ரிப்பச்‌ சென்றனள்‌; சென்று மாயவனைத்‌ தேடிப்‌ 
பிடிப்பான்‌ காவலர்‌ ஊரூராய்ப்‌ போப்‌ வீ வீடாய்ச்‌ 
சோதிக்கின்றனர்‌' எனக்‌ கேள்வியுற்றனள்‌; மனங்கலங்‌ 
இனள்‌; பெருமூச்‌ செறிந்தனள்‌; (ஐயகோ! யாவரேனும்‌ 
என்மிதும்‌ ஜயங்கொள்ளுவாரோ !' என்று அஞ்சத்‌ தன்‌ 
மனோவிகாரங்களை வெளிக்காட்டாதஅ உள்ளடக்கினள; 
இனி யவ்வயின்‌ நிற்றலும்‌ நேரிதன்றென வீட்டை 
நோக்‌ விரைந்து செல்லுமாறு அடியெடுத்து வைத்‌ 
தவள்‌ (அம்மவோ! நான்‌ விரைதல்பற்றி யையப்படி 
னென்செய்வது?' ஏன்ற சிறிது மெல்லென நடந்தனள்‌. 
அப்போழ்தத்து மாயவன அ நிலைமை நினைவிற்கு வரலும்‌ 
எடுத்தடிவைத்‌ தேகினள்‌. 

இர்நாடகக்‌ கணிகையின்‌ செயல்களை யுற்றுநோக்‌ 
கிக்‌ கொண்டிருந்த வொரு காவலன்‌ பிறர்காணாத அவ 
ளைப்‌ £ பின்பற்றிச்‌ சென்றான்‌. சென்ற கணிகையோ 
மாயவனை யெழுப்பி “மறைதி! மநைதி! நின்னை நேடு 


நகர்ப்‌ புனைவு 75 


கின்றனர்‌” என்றனள்‌. இச்சொற்கள்‌ செவிப்பட்ட 
மாயவன்‌ எழுந்தனன்‌ புனைந்தனன்‌ பறையர்‌ தங்கோலம்‌! 
கைப்பறை யெடுத்துக்‌ கணகணென்றடித்துப்‌ பொய்ப்‌ 
பறையனுமுடன்‌ போந்தனன்‌ வெளியில்‌. எ திர்கண்ட 
காவலன்‌ அவனை யயிர்த்து ஜே! பறையோய்‌! நீ யென்‌ 
னுடன்‌ போதத, ௮ல்லாக்கால்‌ நின்னைச்‌ சிறையகஞ்‌ 
செறிப்பல்‌”” என்றனன்‌. “ஓ! அம்முடன்‌ போதுதற் 
கென்னை? இழிகுலத்தேனையு மொருபொருட்படுத்து 
அழைக்கும்‌ அந்‌ தங்குழுஉவிற் செல்லும்‌ பெரும்பேறு 
பெற்றேன்‌”? என்றன னெவரையு மேமாற்று மாயவன்‌. 
உடனே யவனைப்‌ பற்றிக்கொண்ட நால்வர்‌ காவலர்‌ 
நண்ணினர்‌ மதுரை கோக்‌. 

பரங8ரி யருகர்ப்‌ பறையர்‌ பலர்‌ ஓடோடி வந்து 
“அண்ணா! போதியோ? அப்பா! போதியோ !! ஜபா! 
போதியோ!! எம்‌ அரசே! போதியோ!” என்று தாங்‌ 
கொண்டு செல்லும்‌ பறையனை கோக்டி யழுதல்கண்ட 
காவலர்‌ றிது மனமிளஇனரேனும்‌ இடங்கொடுத்திலர்‌. 
இவ்வா நிவர்கள்‌ இடங்‌ கொசத்தலின்‌ றி மாயவனைப்பற் 
றிக்கொண்டு செல்லுறாஉம்‌ நெறிக்கட்‌ பசுமலையருகின்‌ 
எதிரே யெண்மர்‌ குருதிபடிர்த குக்தக்கையினர்போதரக்‌ 
கண்டு அவரொடும்‌ பேசக்கொண்டிருந்தனர்‌. 

அப்போழ்தத்து அவர்களுளொருவன்‌ காவலரை 
நோக்கிக்‌ “கயவருட்‌ கயவனாதிய மாயவனென்னை யிக்‌ 
கோலங்‌ கண்டனன்‌! காண்மின்‌” என்று கூறித்‌ தண்‌ 
னஅுடலினை யவர்கட்குக்‌ காட்டி நின்றான்‌; அவர்களு 
ளின்னொருவன்‌ “இவனை மாயவன்‌ குத்திய குந்தம்‌ 
இது காண்டிர்‌” என்று சொற்றுச்‌ செந்நீர்தோய்ர்த 


76 மதிவாணன்‌ 


குக்தமொன்று காட்டினன; அவ்வமயத்திற்‌ £ழ்த்‌ 
திசையிற்‌ குதிரையேறி விரைந்த செல்லாநின்ற வொரு 
வனைச்சுட்டி மூன்றாவன்‌ (ஓ! ஆவயினோடுதின்‌ றனன்‌ 
மாயவன்‌! ஆவயினோடூகன்‌ றன்ன மாயவன்‌ !!” என்று 
கூயினான்‌. இதுகேட்ட காவலரீருவா்‌ அவனைப்‌ பற்று 
மா ஓடினார்கள்‌. 

இதற்கிடையிற்பறையர்‌ கோலப்பா தகன்‌ வடமேற் 
றநிசை வழியா யோடிவிட்டனன்‌. கண்ணுற்ற காவல 
ரிருவரும்‌ மாயவனைப்‌ பின்பற்றி யோடினர்‌. பரியாள 
ணைப்பற்றிய சென்ற காவலரிருவரும்போய்ப்‌ பார்ப்புழிக்‌ 
குதிரைவீ ரன்‌ முருகனே யென்று தெளிந்து வெட்க 
முற்றன ரேயன்றித்‌ தாம்‌ போந்த செய்தியையும்‌ நடந்த 
செய்தியையும்‌ முதலோடிஅதியாக முற்றும்‌ மொழிந்‌ 
தனா. 

இவ்வாறிவர்கள்‌ மொ ழியக்‌ கேட்டு நின்ற முருகன்‌ 
சேய்மைக்கண்ணே யொருவன்‌ முன்னர்‌ விரைந்தோடு 
தலையும்‌ அவனைப்‌ பிடிப்பா னிருவர்‌ பின்னர்ச்‌ செல்லு 
தலையும்‌ கண்ணுற்ற அருனின்ற காவல ரீருவரையு௩ 
தன்னொடு கட வருமாறு சொல்லிவிட்டுத்‌ தனது 
கலிமாவினைத்‌ தஅனைவிற்‌ செல்இம்வண்ணந்‌ அண்டிச்‌ 
சென்றனன்‌. 

இஃதிவ்வாறாக, பறையர்‌ கோலத்தோடு மோடிப்‌ 
போன மாயவன்‌ மாடக்குள த்தினிறங்கி மடைப்புழை 
மயிற்‌ புகுந்து மதகினீர்தாங்கும்‌ ஒவின்‌க ழொளித்துக்‌ 
கொண்டனன்‌. பின்பற்றிச்‌ சென்ற காவலரோ இதனை 
யறியகல்லாது தவித்தனர்‌. அவ்வயிற்‌ சுற்றிச்‌ சுற்றி 


வந்தனர்‌; (இவ்வழியினேயே யவன்‌ போந்தனன்‌ ; 


நகர்ப்‌ புனைவு 1 


அதற்குளவன்‌ யாங்ஜனம்‌ மறைந்து விட்டனன்‌? இஃ 
தென்னை விந்தை! என்றுரைத்து உளம்கவலா நிற்புழி 
முருகனும்‌ மற்றைய காவல ரிருவரும்‌ போர்தனர்‌. 
உடனே முருகனும்‌ அவர்தமுளிருவரை மடையின்‌ மறு 
புறத்து நிறீஇ யொருவனை மடைப்புழையுள்‌ அழைந்து 
நெடுமாறேவி மற்றொருவனுக்‌ தானுமாய்‌ மாயவனெளித்‌ 
அக்‌ கொண்ட புறத்தே நின்றனர்‌. 

சிறிது நேரத்திற்‌ கெல்லாம்‌ மடைப்புழையின்‌கண்‌ 
அழைந்து மாயவனை நேடிய சென்ற காவலனுடலம்‌ 
வெளியே போர்து விழுந்தது; யாவரு மதனை யுற்று 
நோக்கிச்‌ சென்ற காவல னிறர்து விட்டன னென்‌ 


றெண்ணி யுளங்கவன் றனர்‌. 


இதற்‌ அடையின்‌ முருகன்‌ நெடிய தோரிருப்புச்‌ 
சலாகை தருவித்து அதனை மடையினுட்‌ செலுத்திக்‌ 
குத்துவான்‌ புக்கனன்‌. புக்களவில்‌ உள்ளிருக்த மாய 
வன மடையின்‌ மறுபுறஞ்‌ சென்று வெளியேறினன்‌. 
உடனே யாண்டு அவனை யெதிர்பார்த்‌து நின்ற காவல 
ரிருவரும்‌ ஒய்யெனக்கூய்‌ அவன்மேற்‌ பாய்ந்து பற்றலும்‌ 
அவன்‌ இவர்களைப்‌ பொட்டெனக்‌ கதுப்பினிற்‌ புடை 
த்து மல்லினிற்‌ கொண்டு பிடித்துப்‌ போர்‌ புரிர்‌ து நிக்‌ 
காவலனொருவன்‌ காலொடிர்து வீழ்ந்தனன்‌. 


இத்துணையும்‌ நிகழ்தலை மடையி னிப்புறத்திருர்‌து 
கண்ட முருகன்‌ காவலனொடஞ்சென்‌ அபற்றப்புகுதலும்‌ 
மற்போர்‌ நின்றது ; மாயவன்‌ தலைகுனிந்தனன்‌ ; 
உடனே முருகனும்‌ மாயவனை ரோக்‌இி என்னே ! 
மாயவ! என்னையுன்‌ னாற்றல்‌? எம்மனைவரையு மின்ன 


OLR மதிவாணன்‌ 


ணம்‌ வருந்துமாறு வைத்தனையே! இதன்காரணம் யாது 
கொல்‌ ? வாய்‌திறந்துரைத்தி” என்ற வினாயினன்‌.. வின 
வலும்‌ மாயவனொன்றும்‌ பேசன்‌. 

அஃதுணர்ந்து முருகனும்‌ அவனைப்‌ பற்றித்‌ தளை 
மிறுமாறு கட்டளை யிட்டனன; இட்டது கேட்ட மாய 
வன்‌ “(என்னை த்‌ தளையிடுவோன்‌ நீயேயோ ? புல்லறி 
வாள!” என்று கூறி முருகன்மேற்‌ பாய்ந்தனன்‌; பாய்த 
லும்‌ பக்கத்திருந்த காவலர்‌ மாயவனைப்‌ பற்றிப்‌ பிடித்து 
அவன்‌ கைகால்களில்‌ யாப்பிட்டனர்‌. 

அங்ஙனம்‌ பிடியுண்ட மாயவன்‌ சறைக்‌ கோட்டத்‌ 
திடப்‌ பெற்றான்‌. மற்று, அரண்மனை மாடமீ மிசை 
மன்னவனொடூஞ்‌ சென்ற மதிவாணன்‌ பாண்டியன அ 
அர்தப்புரத்திலுள்ள மகளிர்க்‌ கிடையே சென்ற சேர்ந்‌ 
தான்‌. சேர்ந்துழி வேந்தனாணேயின்‌ வண்ணம்‌ ஆண்டு 
வேய்ந்துளதோ ரிருக்கையின்‌ கண்‌ வீற்றிருந்தனன்‌, 
இருந்த மதிவாணனைக்‌ கண்டமகளிரெல்லாம்‌ உள்ளத்து 
உவகை பொங்கிப்‌ புன்முறுவல்‌ பூத்தனர்‌. 

அப்போழ்தத்துக்‌ கன்னி மாடத்தினின்‌ ௮ம்‌ பாங்‌ 
யர்‌ பலர்‌ புடைசூழ இன்பவல்லியும்‌ போந்து கோப்‌ 
பெருந்தேவியின்‌ அருகர்‌ நின்றாள்‌. உடனே வேம்ப 
னுர்‌ தன்வயிற்‌ பிறர்த கரும்பனைய கன்னியைச்‌ சுட்டி, 


மதிவாண! இவளையன்றே நீ காண்டல்‌ வேட்டது ?” 


என்று கூறலும்‌ மதிவாணன்‌ (ஐயனே! இந்ஈங்கையை 
யன்றே யான கைப்பிடித்தல்‌ வேட்டது !' என்றனன்‌. 0 
தான படத்தினிற்‌ கண்ட காரிகையைக்‌ கண்‌ னெ Tr க 
தரே காணப்பெற்ற மதிவாணன்‌, தன்பால்‌ நிக cd 

மெய்ப்‌ பாட்டினை யடக்கும்‌ வலியின்றி யுழஓ 
05 றி விதிய்த॥ 1 


Tim 


நகர்ப்‌ புனைவு 79 


புன முஅவல்‌ பூத்தான்‌. இன்பவல்லியும்‌ இடையிடையே 
தீனத காதலனைக்‌ கட்கடையால்‌ ரோக்குவாள்‌; உள்‌ 
ளங்களிப்பாள்‌: இளநகை யரும்புவாள்‌; ஒருபுறந்‌ 
திரும்புவாள்‌; பெருக்தேவியின்‌ புறத்தே நாணத்தினாற்‌ 
ஹனஅ முகத்தினைக்‌ காப்பாள்‌. 

இவ்வாறு சிறிதுபோழ்து கழிர்தது. அதன்மேல்‌ 
இன்பவல்லி, பொள்ளெனப்போர்‌ ௮, மதிவாண வள்ள 
லைத்‌ தாளின்கட்‌ பணிர்தாள்‌. அதனை யெதிர்பாராத 
அரும்‌ தமிழ்க்‌ குரிசில்‌ மதிவாணனும்‌ இறம்பூது கூர்ந்து 
இன்ன செய்வதென்‌ றறியானாய்ச்‌ செழியனை யொரு 
முறை யேறட்டூப்பார்த்துத்‌ தன்‌ இருகரம்களானும்‌ நன்‌ 
கையர்‌ தலைமணி இன்பவல்லியை வாரியெடுத்தலும்‌ 
அவள்‌ அவன்‌ அருகரீருக்ததோ ராதனத்தின்கண்‌ 
இருந்தனள்‌. 

அதனபினர்‌ வழுதி (ஜயா! மதிவாண! அம்மிருவர்க்‌ 
கும்‌ யாங்கள்‌ எமக்குள்ளே மணவினை செய்து முடிக்க 
வேண்டுமென்று கருதியதற்கேற்ப ஆலவாய்ப்‌ பெரு 
மானடிகளருளினால்‌ நீவிரிருவருங்‌ காதலுஅவீராயினிர்‌. 
காத லில்வழிச்‌ செய்யுல்‌ கடிமணன்‌ கடியப்படுவதொன்‌ 
றன்றே 2 'அம்மிருவர்க்கும்‌ எங்கே மெய்க்காதல்‌ நிக 
மாது போய்விடமோ?' என்று ஏங்குவேன்‌ வயிற்றில்‌ 
தனிப்பெருங்‌ கடவுளார்‌ பாலைப்‌ பெய்தனர்‌''. என்று 


- அத ்க்கொள் த ம இ ன்‌ தரத்‌ 


80 மதிவாணன்‌ 


வெளிச்சென்றனன. அவ்வமையத்துப்‌ படைநின்ற மக 
ளிருல்‌ கோப்பெரும்‌ தேவியோ டகன்றனர்‌. 
அந்நிலையில்‌ தனித்‌ திரும்‌ தஇன்பவல்லி சிறிதுவெரூஉக்‌ 
கொண்டனளாயினும்‌ அதனை யண்ணல்‌ மதிவாணன்‌ 
அறியாத மறைத்தனள்‌. சிறிது நேரம்‌ ஒருவரோடொ 
ரவர்‌ பேசாது ஈம்பியும்‌ நங்கையும்‌ வாய்வாளாமை 
மேற்கொண்டனர்‌. அதன்மேல்‌ மதிவாணன்‌ இன்பவல்‌ 
லியை யணுஃ, “என்னுயிர்க்காதலீ! நீ நிறம்‌ வேறுபடக்‌ 
காரணமென்ன! எர்தையார்‌ இவ்வாயின்‌ முதலமைச்‌ 
சராயிருற்துழி, ஈாமிருவேமுங்‌ குழவிப்பருவத்து ஈட்‌ 
பாளரல்லெமோ? ௮ தனை மறந்‌ தகொல்‌ மட வாய்நீ யின்ன 
ணம்ஈாணுவாயாயினை? நீயெனை மறப்பினும்‌ யானுனை 
மறப்பலோ? அன்புடையாய்‌!'' என்றலும்‌, இன்பவல்லி, 
குயிலுநாணுற மினிய குரலில்‌ “தேவ! அங்கனம்‌ எண்‌ 
ணலை, என்னிலை யிற்றென்ற புனைந்து கூற வல்லெனல்‌ 
லேன்‌. நின்னைக்‌ கண்டேன்‌ காதல்‌ கொண்டேன்‌. அவ்‌ 
வளவே. அதற்குமேல்‌ யானொன்றும்‌ அறியேன்‌” என்‌ 
நதனள்‌. (எப்பொழுதஅபேசுவாளோ)என்‌ அஎ திர்பார்த்து 
அவள அ இிளவி வேட்ட நின்ற மதிவாணன்‌ செவியில்‌ 
அமுதம்‌ பெய்தது போலும்‌ இருந்தன அவள்‌ மொழி 
கள்‌. உடனே மதிவாணன்‌ “மாதராய்‌! யாமிருவரும்‌ 
அரண்மனையினாப்பணுள இளமரக்காவிற்குப்‌ போக 
ஒருப்படதியோ!”' என்றலும்‌ இன்பவல்லி யெழுந்‌ 
தனள்‌. அவளைக்‌ கையிற்‌ பிடித்‌துக்சொண்டிுமதிவாணனு 
மேதினன்‌. 
ஈதிவ்வாறாக தஞ்சைவாணரும்‌ மாவீர வழுதியும்‌ 
அளவளாவிப்‌ பற்பல விடயங்களையும்‌ பற்றிப்‌ பேசிய 


நகர்ப்‌ புனைவு Sl 
பின்னர்‌ வாணனார்‌ மன்னவனை ரோக்‌ 4 மணவினை 
முடியுங்கானுக்‌ திரிசிரபுரக்‌ கலகச்‌ செய்தியைக்‌ குறித்த 
நிகழும்‌ விசாரணையை நிறுத்தி வைக்கலாம்‌. அங்கனஞ்‌ 
செய்தலே நேர்‌? என்ற அளவில்‌ உசிதனும்‌ ஓமென 
விணங்கனைன்‌. 
அதன்மேல்‌ நாலைந்து நாள்காறும்‌ மணவினைக்‌ 
குர்ய செயல்களே நிகழ்ந்‌ அகொண்டிருர்தன. அரச 
ணேயின்படி வளளுவராயினர்‌ அரசுவாவின்‌ மீது 
முரச மேற்றிக்‌ (கோமகள்‌ இன்பவல்லியின்‌ மணவினை 
நிகழ்ச்சக்கு அறிகுறியாக நகரெல்கும்‌ அலல்கரிக்க 
ஏன்று முழக்கிச்‌ சாற்றும்‌ முன்னரே, ஈகருளார்‌ தங்‌ 
களிப்பிற்குவெளியறிகுறியாகத்‌ தங்கள்‌ வீட்டு வாமி 
ரறெறும்‌ பழமணன்‌ மாற்றிப்‌ புதமணல்‌ பரப்பனெர்‌; 
பந்தர்‌ பல வேய்ந்தனர்‌: தூண்களில்‌ தாறிட்ட வாழை 
யுங்‌ காய்க்குலைக்கமுகுர்‌ திரடீங்கரும்புக்‌ தெங்ளேம்‌ 
பாளையுஉ கட்டினர்‌; மயிலெனக்‌ குயிலெனப்‌ பாம்‌ 
பெனக்‌ கிளியெனத்‌ தோரணம்பல அரக்கனர்‌; பூரண 
கும்பமும்‌ பொலம்‌ பாலிகைகளும்‌ வைத்தனர்‌; நறு 
மணங்‌ கமழு நாண்மலர்‌ மாலைகள்‌ மாற்றினர்‌. 
இனி அரண்மனைவாயிலி னலங்காரத்தையிற்றென 
வெடுத்தரைத்தல்‌ எம்மனோர்க்‌ அயலாதெனினும்‌ ஓராற் 
றுற்‌ கூறுகின்றாம்‌. முன்வாயின்‌ முகமெல்லாம்‌ முத்‌ 
தெடுத்தார்‌ ; தாமரை வெண்முளைகள்‌ பாய்த்தினார்‌ ; 
மின்வாய மணிக்கலசத்திற்‌ பொற் செந்ரெற்கதிர்கள்‌ 
சூட்டி விளங்கவைத்தார்‌ ; பொன்வாழைகளை மரகதப்‌ 
பைங்கமுகுகளொடுந்‌ தோரணவாயிலில்‌ ஏரணவ காட்‌ 


டினார்‌ ; ஒன்பான்‌ மணீிகளினுங்‌ குயிற்றிய மீனக்‌ 
2 


82 மதிவாணன்‌ 


கொடிகள்‌ பல வானத்தசைந்தன. வலம்புரிச்‌ சங்கம்‌ 
நலம்புரிக்தேங்னெ ; மாரியு ஈடீங்கப்‌ பேரிகை யதிர்ந்தன. 

வீதியெங்கும்‌ விழவறாவாயின ; பதியிலார்‌ வயின்‌ 
றொறஞ்‌ ச௬ுதிபல வெழுப்பிச்‌ ௪ திரயங்‌ காட்டினர்‌ ; 
நாடகக்கூத்தியர்‌ ஆடகத்தாக்யெ அரங்கனிலேறி அன்‌ 
பொட நடத்தினர்‌. 

இவ்வா அமதுரைமாநகரமெங்கணும்பொன்ன கரு 
நாணியொ தங்கப்‌ பொலிர்திருந்த த; இந்திரன்‌ காமுற்று 
நாடொறும்‌ வலம்வரும்‌ மருதமா தேவியின்‌ நாட்‌ கமல 
முகம்போலக்‌, கடலாடை யுடையுடுத்த நிலமகளின்‌ விழி 
போல, நிலவி விளங்கிற்று. 

அரசனுங்‌ குடிகளு மம்ம வேறல 

ருரைசெயி னயிருலா முடல மாவராற்‌ 

கரிசறு காவலன்‌ கன்னி மாமணம்‌ 

பரசுபு மதுரையம்‌ பதிவ யம்‌றெறே. (24) 

ஆறும்‌ அத்தியாயம்‌ மற்றிற்று 


_———————— —— 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 


வாட்போர்‌ 
இவ்வாறு நாலைர்‌ தநாளாய்‌ நகர்ப்புனேவு நிகழா 
நின்றது. மணவினைக்கென் று குறிக்கப்பெற்ற நாளும்‌ 
நெருங்காநின்றது. அதற்கு இரண்டகோள்‌ முன்ன 
ரேரரிரவு இன்பவல்லி தன்‌ தாய்‌ கோப்பெருந்தேவி 
யொடும்‌ பாங்கமொரொடும்‌ வெகுரேரமட்டில்‌ உரை 


யாடிக்கொண்டிருந்தனள்‌. தனாது அருந்தவப்‌ புதல்‌ 


வாட்போர்‌ 83 


விக்கு எ வவா ற்முனுமியைர்த நற்றலைவன்‌ வாய்த்தமை 
பற்றிக்‌ கோப்பெருந்தேவி கொண்ட மகிழ்ச்சிக்கோ 
அளவில்லை. புடைசூழ்க்‌ திருந்த தோழியரெல்லாம்‌ 
இன்பவல்லியின்‌ மணவினையைத்‌ தனித்தனி தங்கடல்‌ 
கள்‌ மணவினையெனவே கருதி மகிழ்வுற்றனர்‌. அரண்‌ 
மனையிற் குழைமுகப்‌ புரிசையெல்லாம்‌ களிப்பெனுன்‌ 
கரையிலாக்‌ கடனு ளாழ்ர்திருர்தது. 

அற்றைநாளிரவு இன்பவல்லி அயில்கொளப்‌ போன 
பின்றை நிகழ்ந்த செய்‌ திகள்‌ இனம்பூதுசான்‌ றன. ஏறக்‌ 
குறைய ஈளளிரவு ஈண்ணலும்‌ ஒரு கதவர்திறக்கப்பட்‌ 
ட அ; அவவாயிலாக மீண்ட வுருவுடையா ளொருத்தி 
இன்பவல்லியின்‌ பள்ளியறைக்குட்‌ புகுக்தனள்‌; புகுற்‌து 
பக்கங்களி னெரிந்து கொண்டிருந்‌ த விளக்கங்களு 
ளொன்றொழிய மற்றைய யாவற்றையும்‌ ஞெரேலென்‌ 
றவித்‌துவிட்டு இன்பவல்லியி னருகர்ப்‌ போந்து அவள 
தழயெை திருமுகத்தை யுற்று ரோக்கினள்‌: பிறகு குறித 
போழ்து கழித்து வெளியே போய்விட்டனள்‌. அன்னண 
மவள்‌ போனவுடனே நால்வ ராடவர்‌ அணி சுற்றிய 
தாளினர்‌ மெல்ல மெல்ல ஒதைப்படாமல்‌ ஈடந்து போர்த 
னர்‌. அன்னார்‌ சுறிது நேர்‌ தமக்குள்ளே யொன்றும்‌ 
பேகிலர்‌. மேலும்‌ கீழும்பார்த்து நின்றனர்‌; பின்னர்க்‌ 
கோமகளார்‌ அயிலறும்‌ கட்டிலினை யடுத்து வந்து அவ 
ளது திருமேனிப்‌ பொலிவுகண்டு திகைத்து நின்றனர்‌. 
அவ்வமயத்தில்‌ ஒருவன்‌ “கோலந்தாழ்க்கலிர்‌” என்ற 
னன்‌. அவன தான்‌ இவ்வயின்‌ நின்றுளனென்பது 
பிறர்க்குப்‌ புலப்படாதவாஹறு இருந்து கொண்டு இர்நால்‌ 
வரையும்‌ நோக்கி மேற்கூறிய வண்ணங்‌ கூறினன்‌ 


84 மதிவாணன்‌ 


போலும்‌. அவ்வாறு கூறக்‌ கேட்டலும்‌ மேற்சொல்லிய 
நால்வரும்‌ இன்பவல்லியார்‌ கண்வளர்ந்தருந்த மஞ்சத்‌ 
தினைத்‌ தோளினிற்‌ கொண்டு கதுமென வெளியேறி வீட்‌ 
டனர்‌. 

அந்தோ! கோமகளில்லா த அக்கன்னிமாடம்‌ வறி 
தே பொலிவழிந்து போயிற்று. 


கண்ணில்‌ யாக்கைகொல்‌்? திங்களில்‌ கங்குல்கொல்‌? 
அண்ணன்‌ மர்திரி யற்ற வரசுகொல்‌ ? 
பண்ணில்‌ பாடல்கொல்‌ ? பாரினி னல்லெழில்‌ 


வண்ண மாதர்‌ வயங்கலின்‌ மாடமே. (25) 


நீழலினருமை வெயிலின்கட்‌ சென்‌ றக்காலே விளங்‌ 
குமாறபோல மனைக்கு வீளக்கமடவார்‌ ”' என்ற 
மூதறிவாளர்‌ கூற்றினுண்மை மிப்பொழுதன்றே விளங்கு 
வதாயிற்று. மனைக்குப்‌ பாழ்‌ வாணுதலை யின்மை ”' 


என்றதனண்மையை யாவரே மறப்பார்‌? மகளிர்‌ 


மனை க்கு விளக்கம்‌ மட்டிலேயோ ? மகளிரே மனை க்குச்‌ 
செல்வம்‌; மகளிரே மனைக்கு அணிகலம்‌ ; மகளிரே 
மனைக்கு மங்களம்‌; மகளிரே மனைக்குக்‌ காவல்‌ ; மக 
ளிரே மனைக்கு மலர்‌ ; மகளிரில்லாதவிடம்‌ அகர்ச்சக்‌ 
குரிய பொருள்களனைத்தும்‌ நிரம்பியதோர்‌ தேவமாளி 
கையேயாயினும்‌ அஃது அழகற்றது கண்டீர்‌ ; மற்று 
மகஃளிருள்ளவிடம்‌ ஒன்‌ அமில்லாததோர்‌ கொடீம்பாலை 
மேயாயினும்‌ அஃதன்றே அழகு சிறந்து ஒளிரா நிற்கும்‌. 
மனை நிறைந்‌ தவர்‌ மகளிரே யெனக., 

நம்மாதரசி இன்பவல்லியை யெடூத்துச்சென்ற கய 
வர்‌ நால்வரும்‌ அவர்‌ தற்‌ தலைவனிட்ட அணை தவறாத 


வாட்போர்‌ 85 


வெளியே சென்று அரண்மனைவாயில்‌ கடந்து கீழைத்‌ 
திசையின்கணுள்ள புஅவர்‌ புகுவாயிலாற்‌ புரிசையை 
யுஏ கடர்தபோயினர்‌. அங்கனம்‌ போய்ச்‌ சிறிது 
அரவ கடந்த பின்னர்ப்‌ போருடை தரித்தான்‌ ஒரு 
வன புரவிமீதேறிப்‌ போந்து அவரை விரைந்து செல்லு 
மாறேயினன்‌. அவரும்‌ கடுதி நடந்தனர்‌. முன்னர்‌ 
ஒருவன்‌ தீப்பந்தம்‌ பிடித்து வழிகாட்டிச்‌ செல்லா நின்‌ 
ரேன்‌. அவ்விரவில்‌ அவர்‌ சென்ற வழியிலுள்ள மரங்க 
ளிடை நிகழ்க்த சற்றொலியும்‌, அடுத்த புதர்களிற்‌ சர 
சரப்பொலியும்‌, காற்றினாலசையுஞ்‌ சருகுகளினெலியும்‌, 
அடிக்கடி யிவர்கள்‌ பேசும்‌ பேச்சொலியுமா யெ இவற்‌ 
றைத தவிர்த்து வேறே ரோதையுங்‌ கேட்டற்‌ டெ 
மில்லை. 

இவ்வாறு இவர்கள்‌ தாம்‌ நினைத்தது முழுதஅங்‌ 
கை கூடிற்றெனக்‌ கருதி வாய்விட்டு பாடத்‌ தலைப்பட்ட 
னர்‌. அப்போழ்தத்தில்‌ ஒரு குளிர்ந்த காற்றும்‌ வீசு 
வதாயிற்று, பின்னர்ப்‌ போந்த வீரன்‌ எவ்வள வுபப்பி 
யுரைததும்‌ அவர்கள்‌ பாடுதல்‌ தவிர்ர்திலர்‌. குளிர்‌ 
காறனும்‌ வரவரமிகுக்தது: சிறு அற்றலும்‌ அறத்‌ 
தொடங்கிற்று, ஆதலின்‌ அவர்கள்‌ மேற்செல்லற்‌ யெல 
வில்லை. சுறிதுபோழ்து மரங்களி னடியில்‌ நின்றனர்‌. 
அந்நால்வருளொருவன்‌ குதிரை யேறிவர்த மாயவனைப்‌ 
பார்த்து “இப்படியிருர்தால்‌ யாக்‌ திருப்பூவணம்‌ போதல்‌ 
எப்படி யியலும்‌ ?'' என்றனன்‌. அதுகேட்ட மாயவன்‌ 
‘ அற்றன்று; யாம்‌ முத்தனேந்தல்‌ போய்விடல்‌ வேண்‌. 
டும்‌, பூவணத்தில்‌ மன்னவற்கு வேண்டிய வுறவினர்‌ பல 
ரூளர்‌. ஆண்டுத்‌ தங்குதல்‌ ஒருவாற்றானும்‌ ரேரிதன்.று. 


86 மதிவாணன்‌ 


குறித்தவிடமே செல்லுக. காலம்‌ போக்கலிர்‌' என்று 
இறிது வெகுண்ட குரலிற்‌ கூறினன்‌. அவனை எதிர்த்‌ 
துரைக்கலாற்றாத அர்நால்வரும்‌, வானுறை நிற்றலும்‌, 
மீட்ட கட்டிலை மேற்கொட விரைந்து செள்‌ றனர்‌. 

அங்ஙனஞ்‌ செல்வுழி வன்காலொ்ன்று முழங்கி 
யெழுந்தது. அவ்வளவில்‌ தயிற்பெருந்தேவியின்‌ தரு 
மடிக்டெர்து கண்வளர்ந்திருந்த இன்பவல்லி துமிலொ 
ழிந்தெழுந்தனள ; எழுந்து தனாது படுக்கை அசைந்து 
சேறல்‌ கண்ணுற்று வெருண்டூ ஒன்றமுணர்‌லெளாயத்‌ 
திகைத்துச்‌ சறிதுநேரம்‌ வாளா திரு்தனள்‌. பின்னர்‌ 
அறிவுகூடி யுறுதிபூண்‌ட நாற்புறமுஞ்‌ சுத்திப்‌ பார்த்துத்‌ 
தன்னிலைமையிற்றென த்‌ தெருண்டு தன்பினர்ப்‌ போத 
ருங்‌ குதிரை வீரனை ரோக்‌, யோரை வீர ! இஃ 
தென்னை ! எவ்வயிற்‌ செல்லாநின்றனர்‌ இக்கயவர்‌! இத்‌ 
தீயர்‌ என்னைச்‌ சுமந்து சேறல்‌ யாவரதாணே கொண்டோ? 
ஏனோ இருளினேகுதல்‌!' கரவுகொல்கள வுகொல்‌!-— ஜய 
வீர ! நீயுமேன்‌ பேசுன் நிலை ? என்னை யின்னண 
மெடூத்துச்‌ சேறல்‌ நிற்கு முடன்பாடுகொல்லோ ! வாய்‌ 
வாளாமை மேற்கொண்டதேன்‌ ? ஓ! என்னை நின்வீரம்‌! 
என்னை நின அற்றல்‌ி—தாதாய்‌ ! மாவீர வள்ளால்‌! நின 
வயிற்பிறர்த வெற்கு இதகொலோ போக்கு! ஐயகோ !” 
என்ற கூவத்‌ தலைப்பட்டனள. 

இஃத றிந்த அக்குதிரை வீரன்‌ ஓடிப்போந்து இன்ப 
வல்லியை அண்ணாந்து கோக்க, & அம்மே அஞ்சலை, 
நினது மணவினை கருதியே இச்செயல்‌ "' என்றனன்‌. 

இச்சொற்கள்‌ தன்‌ செவிப்படூுதலும்‌ இன்பவல்லி 
நன்றே இச்செயல்‌, மிகவும்‌ புதிதகாண்‌! இதுகாறம்‌ 


வாட்போர்‌ 87 


எவரும்‌ புரிர்திடாச்செயல்‌ ?”” என்று நகையாடி“யாரை 
நீ?” என்று வினாயினள்‌. 

அதுகேட்ட மாயவன்‌ “இச்செயல்‌ நன்றாமாறு 
பின்னர்க்‌ காண்பை ; ஆதலின்‌ இதனை எள்ளற்பாலை 
யல்லை; ஏன்னையின்னனென்று கடிதினினுணர்வை”' 
என்ற விடுத்தனன்‌. 

விடுத்தலும்‌ இச்செயலினைக்‌ குறித்துக்‌ கருதுவான்‌ 
புக்க இன்பவல்லி கவலையம்‌ கடஇண்மூழ்‌ அசை 
வற்றிருக்தனள்‌. மாயவன்‌ வஞ்சங்களு ளொன்று 
முணராத அம்மடவரல்‌ என்செயவல்லள்‌ ! சுவற்கா 
வாளரும்‌ அனைவிற்‌ செல்லா நின்றனர்‌. (அந்தோ ஈம்‌ 
முதவிகொண்டே ஈம்மினத்தினர்க்குத்‌ திங்குபுரின்றான்‌ 
காண்‌ ; இனி யிப்பதகற்கு உதவுவேமல்லேம்‌' என்று 
கருதி நளிர்‌ கங்குலரகிய ஈங்கையு மேகினள்‌. இத்திச்‌ 
செயலுணர்ந்த உலகமாதேவியும்‌ ீழ்த்திசை யொண்‌ 
முகஞ்‌ சிவந்தனள்‌. புள்ளெல்லாம்‌ அரற்றின. மரன்‌ 
கனாம்‌ கண்ணீர்‌ சொரிர்‌ தழுதாங்கு பனித்துளி 
சொரிந்து காற்றினொலித்தன . திருப்பூவணமும்‌ அணித்‌ 
தாயிற்று, 

அவ்வமயத்தில்‌ இவுளிமேற்கொண்டா னோரேர்தல்‌ 
எதிரே போதரக்கண்ட மாயவன்‌ கரவுநெறி யொன்று 
பற்றிக்‌ கடீகத்‌ தலைப்பட்டனன்‌.. எதிரே போந்த வீர 
னும்‌ ஏதோ £ந்தித்துத்‌ தோட்சுமையாளரை யேறட்டுப்‌ 
பார்த்துப்‌ (பிணங்கொல்‌' என்‌ றயிர்த்தனன்‌. அது 
போழ்தின்‌ இன்பவல்லீியு மெழுந்தனள்‌, உறவினர்க்‌ 
காண்பான்‌ முதனாட்‌ பூவணம்போரந்து வழிநாட்காலைப்‌ 


புரவியிவர்க்து உலவுறும்‌ மதிவாணனும்‌ அது கண்டு 


88 மதிவாணன்‌ 


உடனே காலர்‌ தாழ்க்கலன்‌ அத்தியர்‌ பாற்சென்று 
மேற்‌ சேறலீர்‌, நின்மின்‌”' என்றனன்‌. 

என்றது செவிப்பட்ட மாயவன்‌ தன்‌ குதிரையைத்‌ 
தூண்டி விரைந்துபோந்து தனாது வாளினை யுறைகழித்‌ 
துக்‌ கைப்பிடித்துக்கொண்டு “இவர்களைத்‌ தகைத்து 
நிறுத்துவோன்‌ 6 கொலோ ?'' என்று சொல்லி மதி 
வாணன்மீது பாய்ந்தனன்‌. அங்ஙனம்‌ பாய்ந்தவளவில்‌ 
அதனை யெதிர்பாராத மதிவாணன்‌ சீறிது பின்னி 
டைந்து தனது வாள்‌ கைக்கொண்டு முனைந்து நின்ற 
னன்‌. பரியிவர்ந்த வீரர்க ளிருவர்க்கும்‌ வாட்போர்‌ நிக 
மத்‌ தொடங்கிற்று, 

மாயவனே ஈன்கு முதிர்ந்து தடித்துப்‌ பருத்துக்‌ 
கொழுத்த யாக்கையன்‌; நமதண்ணல்‌ மதிவாணனோ 
திட்பஞ்சான்ற செறிந்து சறுத்த வுடலினன்‌. இவ்‌ 
விறுவரும்‌ வாட்போரிற்‌ றலையிடலும்‌ சுவற்காவாளர்கள்‌ 
நால்வரும்‌ வழிகாட்டி யொருவனுமாகியஅவ்வைவரும்‌ 
போரின்‌ முடிவு காண்டல்‌ வேட்டு மேற்‌ செல்லாது 
நின்றவிட்டனர்‌. கட்டிலும்‌ ழே யிறக்‌ வைக்கப்‌ 
பட்டது; அதன்‌ கண்ணே வீற்றிருந்த நந்தேவி இன்ப 
வல்லியும்‌ எழுந்து அதினின்றும்‌ இழிந்து வாட்போர்‌ 
கண்டு நின்றனள்‌. 

மாயவனுடன்‌ போந்த அவ்வைவரது அனுதாபம்‌ 
அண்ணல்‌ மதிவாணன்பாற்‌ சென்றதாயினுர்‌ தத்தஸ்‌ 
கருத்தில்‌ மாயவனே வேறல்‌ வேண்டினர்‌. இன்பவல்‌ 
லியோ வாட்போர்‌ செய்குரருளொருவன்‌ தனாது இன்‌ 
பத்தீல்வன்‌ மதிவாணன்‌ என்றுணர்ந்து சந்தை கலம்‌ 


மதிமாழ்‌ யுழன்றனள்‌. 


வாட்போர்‌ 89 


இருவர்வாட்களும்‌ ஞாயிற்றி னிளங்கதிரிற்‌ சுழற்‌ 
அப்படுர்‌ தோறும்‌ மின்னி யொளிவீனெ. இருவர்‌ புரவி 
களும்‌ பின்னும்‌ முன்னும்‌ போவதும்‌ வருவ அமாயிருர்‌ 
தன; ஒருவரையொருவர்‌ தாக்கினார்‌; இருவருங் 
குறிகவறாது வாளையோச்க யெறிந்தனர்‌; இருவர்‌ 
வாளெறியும்‌ அவ்வவர்‌ பகைவர்‌ பரிசைகளிற்‌ பட்டன 
வேயன்றிப்‌ பகைஞர்‌ மேனியிற்‌ பட்டில. இன்னணம்‌ 
நெடுகேரம்‌ வாட்போர்‌ நடந்தது. இடையில்‌ மாயவன்‌ 
புரவி காவதத்‌ அரத்திற்குமேல்‌ ஈடர்த இளனைப்பினாற்‌ 
சிறிது தளர்ந்தது. அதுகண்ட மாயவன்‌ தனத பரியை 
விட்டிழிக்து மதிவாணன்‌ மீது மீட்டம்‌ பாய்ர்‌ 
தனன்‌. இதற்குள்‌ மதிவாணனும்‌ தான்‌ புரவிமீதி 
ருந்தே போர்புரிதல்‌ சேரிதன்றெனக்‌ கருதிப்‌ பரியினின்‌ 
றிழிந்து நின்றனன்‌. மீட்மொருமுறை இருபெரு வீர 
ரும்‌ வாட்போர்‌ பிடித்தனர்‌. 

இன்பவல்லிக்கோ மதிவாணன்‌ குதிரையினின்‌ றி 
ழிந்துபோர்புரிதல்‌ அறிவுடைத்‌ தன்‌ நென்ப தெண்ணம்‌. 
என்செய்வாள்‌ ? சுறிது போழ்து வாளாதிருந்தனள்‌. 
இதற்கிடையில்‌ மாயவன்‌ வெகுளிமீக்கூர்க்து மதிவாண 
னுடைய தலைவிலாத்தாளகைகளி >னொருங்கே இடைமீ 
டின்றி பன்முறை வாளெறிகண்டனன்‌. அவ்வமயத்‌ 
தில்‌ அமைந்த சர்தையனாயெ மதிவாணன்‌ காலப்போக்‌ 
தின்‌ நித்தனாது உடனலத்தாற்‌ செவ்விதோன்றத்தாவியும்‌ 
விலகியும்‌ எழும்பியுங்‌ குதித்தும்‌ கைந்ஈலங்காட்டித்‌ தன்‌ 
னைப்‌ பாதுகாத்து நின்றனன்‌. 

இவ்வாறு வெகுரேரமாகப்‌ போர்‌ நிகழ்தல்பொறுக்‌ 


கலாற்றாத இன்பவல்லி யுற்றமெய்ப்பாடுகட்கோ அள 


90 மதிவாணன்‌ 


வில்லை. தலையையும்‌ கைகளையும்‌ எதோ வலிப்புடையாள்‌ 
போல்‌ அடிக்கடி சாய்த்தும்‌ அசைத்தும்‌ நின்றனை ; 
ஏதோ பேசினள்‌ ; முகஞ்‌ சுளித்தனள; யாக்கை குன்றி 
னள்‌ ; தன்‌ விருப்பத்திற்‌ கெதிராக வாட்போர்‌ முடி 
யுங்கொலென்றையுற்றனள்‌ . இன்னும்‌ என்னெல்லாமோ 
பாகெள்‌ பட்டனள்‌.. இவ்வாறு தயருழந்‌து அலம்வரும்‌ 
இன்பவல்லி மதிவாணன்‌ மிக்க அபாய நிலையிலுள 
னென்று கருதிப்‌ பேதுற்றுத்‌ தன்‌ ஆருயிர்க்குரிசலது 
புரவிமீதிருக்ததோர்‌ குற்றுடைவாள்கைக்‌ கொபடீபோரந்து 
மாயவன்‌ தாள்களூுளொன்றைநோக்கி விசையுடனெ றிந்‌ 
தனள. உடனே மாயவனும்‌ இடக்கால்‌ அணிந்த ஓவென்‌ 
றலறித்தரைமிசை வீழ்ந்தனன்‌. 

வீழ்ச்த மாயவன்‌ “எனனை யிக்கோலங்கண்டவர்‌ 
யார்கொலோ?”' என்று சொல்லி யெழுந்அ தீருமினன, 
திகைத்தனன்‌, மீட்டம்‌ வீழ்க்தனன்‌. (ஜயகோ ! யான்‌ 
னக்கு என்னுயிரினு மினியள்‌' எனக்கருதி மகிழ்ந்‌ 
திருந்த இன்பவல்லியோ எனக்டரிழைத்தாள்‌! நன்ற! 
நன்ற! அந்தோ! இன்பவல்லீ! நீ என்னை ரோக்‌ 
*மாயவ! யான்‌ உன்னிடத்‌ தன்பிலேன்‌ கண்டாய்‌ ” 
என்‌ ற கூறியிருப்பையேற்‌ பேதையேன்‌ இத்துணை இதன்‌ 
கண்‌ தலையிட்டிருக்கமாட்டேன்‌ காண்‌. என்ன ழிவிற்கு 
நீயே பெருங்கருவி. நீ யிப்போழ்தத்தில்‌ எனாது 
தாளைத்‌ தணித்தகோ ரழிவன்‌ ற; மற்று இதனுடன்‌ 
என்‌ நரெஞ்சையுந்‌ அணித்தனை: உள்ள முடைந்தேன்‌ , 
அழிகின்றேன்‌ --ஜய! மதிவாண! இவ்வாற யான்‌ 
காலொடிந்து வீழா திருப்பினும்‌ நின்‌ வாளிற்கு இரை 


யாயிருப்பேன்‌ கண்டாய்‌. £ீ இன்பவல்லியுடன்‌ கூடி 


த 


வாட்போர்‌ த 


மணந்து இன்புற்று வாழ்க. யான சாதன்றேன்‌. 
இறைவனே! கடவுளே! என்பெருமானே! கணக்கற்ற 
தீங்கிழைத்த கயவனேற்கு முய்வுண்டோ?”” என்று 
கூறி மூர்ச்சை போயினன்‌. உழையிருந்தா ரனைவரும்‌ 
ஓவென்று கூவியழுதனர்‌. நகேரமாகவாக மக்கள்‌ கூடி 
னர்‌, இடையிற்‌ சுவற்‌ காவாளரும்‌ வழிகாட்டியும்‌ 
யாண்டோ கரந்தோடிவிட்டனர்‌. 

மதிவாணன்‌ நிலமிசை வீ ழ்ர்தவன்‌ மாயவனே யென்‌ 
பதுணர்ந்து பெரிதுர்‌ தயர்ப்பட்டுப்‌ பெருமூச்செ றிந்த 
னன்‌. மாயவன்‌ மேற்கூறிய மொழிகள்‌ சொற்றபின்‌ 
னரே இன்பவல்லி தன்னைக்‌ களவாடிக்‌ கொணர்ந்த 
குதிரை வீரன்‌ மாயவனென் று தெளிந்தனள்‌. தெளிந்த 
பின்றைத்‌ தன்புற்றுக்‌ கண்ணீர்‌ சொரிந்தனள்‌. அதன்‌ 
மேல்‌ தன்னுயிர்த்‌ தலைவனை யேறட்டூப்பார்த்து, “(அண்‌ 
ணலே! யான்‌ புரிர்த இச்செயல்‌ யான்‌ பிறந்த குலத்‌ 
திற்கு மாசுவிளைத்தது; என்‌ தேவன்‌ வீரத்திற்கோர்‌ 
இழுக்கு விளைத்தது. எனக்கும்‌ பழிபாவம்‌ விளைத்தது; 
என்‌ உறவினற்கும்‌ ஊறு விளைத்தது. இக்கொடுஞ்‌ 
செயலை மேற்கொண்ட பாவியேனையும்‌ மணந்து 
கோடற்கு ஒருப்படுதியோ 2__அறிவுடையாய்‌! அன்பு 
டையாய்‌! அறியாது செய்தனென்‌! இப்பிழை பொறுத்‌ 
தெனை யாண்டருள்க”” என்ற கூறி வணங்கனள்‌. அவ 
வளவிற்‌ சிறிது கண்ணீர்‌ அளித்த மதிவாணன்‌ “காதலி! 
மயங்கலை! நின்‌ தணிவிற்கு வியப்புறுதின்றேன்‌. தற்‌ 
காப்பினிமித்தம்‌ £ீ இன்னணஞ்‌ செய்தனை. மனமில்‌ 
வழிப்‌ புரிந்த செயற்குப்‌ பாவமுமில்லை பழியுமில்லை; 
எனினும்‌ மன மட்டில்‌ அயருறாநிற்கும்‌. ௮ஃது அதற்‌ 


92 மதிவாணன்‌ 


கெற்கை கண்டாய்‌” என்றுரைத்து உழையிருந்த மக்க 
ளூதவி கொண்டு மதிவாணன்‌ மாயவனை வாரியெடூீத்து 
இன்பவல்லியைக்‌ கொணர்ந்த கட்டிலின்‌ மீதருத்தி 
மதுரை மா௩கரத்தின்௧ணுள்ள பெருமருத்துச்‌ சாலைக்கு 
உடனே யனுப்பினன்‌. அம்மாயவற் குதவியாக மக்கள்‌ 
பலர்‌ மதிவாண னாணேயின்‌ மேல்‌ உடன்‌ சென்றனர்‌. 

அதன்மேற்‌ குதிரையேற்றங்‌ கைவந்த இன்பவல்லி 
மதிவாணன து கலிமாவின்‌ மேற்கொள்ளலும்‌ மதிவா 
ணன்‌ மாயவன்‌ புரவிமேற்கொண்‌்ட இருவருமாகப்‌ 
பூவணம்‌ போயினர்‌. பின்னர்‌ மாலைப்போழ்தத்து வேறு 
பரிகள்‌ புனையப்‌ பெற்றுப்‌ போதரலும்‌, அவற்றின்‌ 
மீதேறி நம்பியும்‌ நங்கையும்‌, பலர்‌ புடைசூழ்ந்து ஒடிவர, 
மதரையம்பதிக்குட்‌ புகுந்தனர்‌. 

மழாரளத தாமரை ஈங்கை யெனத்தக்காள்‌ 

வாளிற்‌ றன்றலை வன்பகை வோன து 

தாளை வீசுபு தான்‌ றுணி செய்யுமா 

மூளூ மன்பின்‌ முதிர்சியு மென்கொலோ! (26) 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ மற்றிற்று 


எட்டாம்‌ அததியாயம்‌ 


குற்றவாராய்ச்சி 
இதற்கிடையில்‌ இன்பவல்லி காணாமற்போன து 
முதல்‌ மாயவன்‌ காறுணிந்து வீழ்ந்ததுகாறும்‌ யாவு 
முணாந்த மாவீரவழுதி துக்கமும்‌ வியப்பும்‌ மகிழ்வும்‌ 
ஒருங்கெய்தி மகளது வரவையும்‌ மருகனத வரவையு 
மெதிர்பார்த்து நின்றனன்‌; நிகழ்ந்த நிகழ்ச்சுகளை 
யெண்ணி யெண்ணிப்‌ பல்வகை மெய்ப்பாடுகளு 
முற்றனன. 
சிறைக்‌ கோட்டத்தின்கணிருந்த மாயவன்‌ என்ன 
ணம்‌ அதனிற்றப்பி வெளிப்போந்தனன்‌? எவ்வாறு 
அவன அரண்மனையிற்‌ கன்னிமாடம்‌ புக்கனன்‌ கன்னி 
மாடன்‌ காவலின்‌ றி யிருந்ததுகொல்‌? என்குல விளக்கை 
அவன்‌ -எவவழியானெடுத்தேதனன்‌? எப்படி புரிசை 
கடந்தனன்‌? ஓ! மாமாயம்‌! இத்தகைத்தீயோன்‌ இவ்‌ 
வுலகன்கணிருத்தற்கவிலன்‌! அறிந்தேன்‌, அறிந்தேன்‌ 
யாவும்‌. சீரா மலைக்‌ கலகமுமிதுபற்றியோ? இன்பவல்லிக்‌ 
தியைந்த நற்றலைவன்‌ மதிவாணனேயன்‌ நி மாயவனோ? 
மாரயவனோ வாண்‌ மனைவியர்‌ வயினும்‌ பிறவாது வைப்‌ 
பாட்டியர்‌ வயிற்பிறந்த போலி மைத்துனர்‌ குழாத்தி 
னுள்‌ ஒருவனாவான்‌. இவற்கோ என்‌ கோ திலா மணியை 
பளிப்பது? நன்றாயிருர்தது [இவனைக்‌ குழவிப்‌ பருவ 
முதலெடுத்து வளர்த்து வந்தேன்‌. இவனை யென்‌ 
தானைக்கு உதவித்‌ தலைவனாக்கனேன்‌. இவனெற்குச்‌ 
செய்தவுதவி யிதுகொலோ! வளர்த்தகடா மார்பீற்‌ 


பாய்ந்ததே !'—என்ற மன்னவன்‌ சொல்லி வாய்மூட 


94 மதிவாணன்‌ 


முன்னர்த்‌ தஞ்சைவாணரும்‌ வா ய்மையாளரும்‌ போர்‌ 
தனர்‌. உடனே நீதியர்‌ தலைவர்‌ சொக்கநா தரும்‌ தானைத்‌ 
தலைவர்‌ வேலவரும்‌ ஊர்காவற்‌ றலைவன்‌ முருகனும்‌ 
போர்தனர்‌. 

அதன்மேல்‌ அரசன்‌ அவர்க எனை வரையும்‌ அழைத்‌ 
அக்கொண்டு அத்தாணி மண்டபத்அற்று அரியாதனத்‌ 
தமர்தலும்‌ யாவரும்‌ வீற்றிருந்தனர்‌. விருணவைத்தி 
யர்‌, அணியுண்ட தாளிற்குப்‌ பிரதியாக மரத்தினியன்ற 
தோர்‌ கால்செறித்துச்‌ சீகிச்சை செய்யப்பெற்ற மாய 
வனை, ஒரு பஞ்சணை வேய்ந்த கட்டிலிற்கொணர்ந்தனர்‌. 
மாயவன்‌ படுத்தவண்ணமே மன்ன வனை வணமங்னைன்‌. 
அவனை யந்நிலையிற்‌ கண்ட காவலன்‌ மனமிளகக்‌ கண்‌ 
ணீர்‌ வடித்தனன்‌. எவர்க்கும்‌ வளர்த்த வாஞ்சை 
போமோ? 
அன்புக்‌ குறியா ரரும்‌ தங்கு செய்தக்காற்‌ 
அன்புக்‌ குருகுவராற்‌ >றொன்மைவழிப்‌ பெரியோர்‌. (27) 

அதன்மேற் சொக்கநாதர்‌ மாயவன்மீது ஏற்பட்ளே 
குற்றங்க எனைத்தையும்‌ ஆராய்வான புக்கனர்‌. அவ்‌ 
வமயத்தில்‌ மாயவன்‌ அவையின்கணிருந்தார்‌ யாவரை 
யும்‌ இருந்தவண்ணமே கைகூப்பிவணங்கிக்‌ கூறுவான்‌: 

பேரறிவாளர்காள்‌! யான்‌ கூறுவனவற்றைத்‌ திரு 
வுளம்பற்றி யருளல்‌ வேண்டம்‌. யான்‌ இளமைகொட்டு 
வழுதியர்‌ பிரானால்‌ வளர்ந்து வந்தேன்‌. அரசரும்‌ 
என்பால்‌ அளவிறந்த அன்பு பாராட்டி வந்தனர்‌. அவ 
ரான்‌ இத்துணேயன்பு பாராட்டப்பெற்ற யான்‌ ஏன்‌ 
அவர்க்கு மருகனாதலு மியலாதென்றெண்ணினேன்‌. 
எண்ணியவாறே யொழுகுவான்புக்குக்‌் கோமகள்‌ இன்ப 


குற்றவாராய்ச்சி 95 


வல்லியோடும்‌ அடிக்கடி பேசக்‌ களித்து வந்தேன்‌. எனி 
னும்‌ அவனிடத்து யான்‌ என்மணவினைக்கருத்தை இத 
கானும்‌ வெளியிட்டேனல்லேன்‌. அமயம்‌ நேர்ற்துழி 
வெளியிடலாமென்‌ நிருந்தேன்‌ பேதையேன்‌. அவளி 
டஞ்‌ சென்றபோதெல்லாம்‌ அவள்‌ என்‌ வரவினை விரும்‌ 
பிலனபோலாதல்‌ வெறுத்தனள்‌ போலாதல்‌ காட்டிக்‌ 
கொண்டிலள்‌. ஆகவே இன்பவல்லிக்கு என்மீது அன்‌ 
பிருக்கலாமென்று துணிந்து மனப்பால்‌ பருதி மகிழ்ந்‌ 
தேன்‌. 

இங்கன மிருப்புழி அரண்மனைக்கண்‌ அடிக்கடி 
மணவினைப்பேச்சு நிகழ்ந்தது. அப்போழ்தத்தெல்லாம்‌ 
என்னைப்பற்றி மெடுத்துரைத்தார்‌ எவருமிலர்‌. யானோ 
கல்வி ஈலமிலாக்‌ கசடனுமல்லேன்‌; புந்தி ஈலமிலாப்‌ புல்‌ 
லனுமல்லேன்‌;; வீரஈலமிலா வீணனுமல்லேன்‌ . என்னுயர்‌ 
வனைத்தும்‌ இறைவரும்‌ அறிவார்‌. அறிந்திருந்தும்‌ 
என்னையேன்‌ அவர்‌ தம்மருகனாக்கோடல்‌ குறித்திலர்‌ ? 
இனி இன்பவல்லியும்‌ என்பா லன்புடையளாயின்‌ என்‌ 
ணைப்பற்றி யேன்‌ அவள்தன்‌ பெற்றோரிடம்‌ எடுத்துரைத்‌ 
திலள்‌ 2-—ஓ! நாணம்போலும்‌' என்று கருதிச்‌ சின்னாள்‌ 
கழித்தேன்‌. எனினும்‌ என்‌ மனம்‌ அமைநர்திற்றலது. 
இவ்வாறு ஒருவா ற்முனும்‌ பொறுக்கலாற்றேன்‌ தவிப்‌ 
புழித்‌ தஞ்சை வாணனார்‌ மகன்‌ மதிவாணற்கு இன்ப 
வல்லியைக்‌ கனலி சான்றாயளிப்பதோர்‌ பேச்சு அரண்‌ 
மனைக்கண்‌ நிகழ்வதாயிற்று. என்செய வல்லேன்‌! உள்‌ 
ளம்‌ கலங்கினேன்‌. இன்ப வல்லிபா லெனக்குள வன்பு 
தன்பப்பெருங்‌ கருவியேயாயிற்று. உடனே “எவ்வாற் 


ருனும்‌ மதிவானனைத்‌ தொலைப்பல்‌' என்று ஒருஅதி 


96 | மதிவாணன்‌ 


பூண்டயான்‌ காலந்தாழ்க்கலேன்‌, சண்டை மர்திரியார்‌ 
வாய்மையாளரிடம்‌ பொய்சொல்லிச்‌ சன்னாள்விோறை. 
பெற்றேன்‌. அவ்வாறு விடைபெற்ற யான்‌ அவரிடஞ்‌ 
சொற்றாங்கு முளரிமலை செல்லா த, திரிசரபுரஞ்சென்று 
மலையரண்‌ காக்கு காலாட்படைஞரைத்‌ அண்டிக கல 
கம்‌ விளைத்தேன்‌.. விளைத்துழி யான்‌ எதிர்பார்த்த வண்‌ 
ணமே மதிவாணன்‌ கலகமடக்குவான்‌ தண்டெடுத்துப்‌ 
போர்தனன்‌. போர்தழிக்‌ கேரந்து நின்று தீவழியாலே 
னும்‌ மதிவாணனைக்‌ கொன்றுவிவேது என்று துணிர்து 
அப்புன்‌ செயல்‌ புரிய மும்முறை முயன்றேன்‌. அம்‌ 
முயற்சகளனைத்‌அம்‌ பயனிலவாயின. 

அவனும்‌ யானே யிக்கலகத்திற்கு முழுமுதற்‌ றலை 
வனாமாறணர்ந்து பல்வகை நியாயமும்‌ காட்டித்‌ தன்றா 
தையர்க்கு நிருபம்‌ போக்கினன்‌. அதனை யிடையே 
தடுத்துக்‌ கிழித்துத்‌ திமப"ப்போ னெண்ணி முயன்றேன்‌. 
அஃதும்‌ பயனின்‌ றிக்‌ கழிந்தது. 

இனியாண்டையிருத்த லடாதென்றறிந்து விரை 
நீது மதுரை போந்தேன்‌. போந்த இரண்டு ஈாளைக்கெல்‌ 
லாம்‌ மதிவாணன்‌ மணவினை நிமித்தம்‌ மதுரை வரந்தெய்‌ 
அவானென்‌ அணர்ந்தேன்‌. இவ்விடத்திலாயினும்‌ 
அவன்‌ வந்துழி அவனைச்‌ சமனூருய்த்தல்‌ வேண்டும்‌ 
என்றெண்ணி அவன்‌ வருகையை எதிர்‌ பார்த்திருந்த 
னென்‌. அவனும்‌ ஒரு ஞான்றை நாளர்திக்காலைப்‌ புர 
வியேறிப்‌ போற்தனன்‌. 

இதற்கிடையிற்‌ சோழன்வர்தானில்‌ என்‌ நண்பரு 
ளொருவனை ஓராண்டிபோல வேடம்‌ புனைந்திருத்தி 
அவற்கு மதிவாணனைக்‌ கொல்லுமாறு அணேயிட்டிருந்‌ 


குற்றவாராய்ச்சி 97 


தேன்‌. அவனும்‌ மதிவாணனைக்‌ கண்‌டு கொல்லச்‌ சென்‌ 
இவன்‌ அவனது இசைஈலச்தி லீபெட்‌டு மயங்கிக்‌ கொல்‌ 
லாதோடி வந்து விட்டனன்‌. என்‌ செய்வேன்‌! ௮௮ 
வு்‌ கைகூடாது போயிற்று. 

அதன்மேல்‌ மதிவாணன்‌ தான்‌ மதுரை வந்த 
அற்றை ஞான்றே பாய்மா விவர்ந்து வெளியிற்‌ சுற்றி 
நகரிக்‌ புறக்காட்சகள்‌ காணச்‌ சென்றனன்‌. சென்றவன்‌ 
திருமிப்‌ போதரும்‌ நெறியிற்‌ கயவர்‌ பல்லோரை யமைத்‌ 
அப்‌ பல்லாற்றானும்‌ இடர்விளைப்ப வுன்னினேன்‌. 
அவையிற்றினுள்‌ ஒன்றானும்‌ அவ்வெழிலுடைக்குரி 
சல்‌ வீழ்ந்திலன்‌. என்‌ முயற்ககளெல்லாம்‌ மேற்‌ 
கூறியாங்கு வீணாதல்கண்டு மயம்‌இனேன்‌. 

நடீவிற்‌ குற்றவாராய்ச்‌சி கருதி என்னைக்‌ காவற்‌ 
சறையகஞ்‌ செறிப்பான்‌ முருகன்‌ முதலாயினார்‌ முயன்‌ 
றனர்‌. புலவர்மகள்‌ கயற்கணீயை யான்‌ காதலித்தேன்‌ 
போல நடித்தேன்‌; என்‌ உட்கருத்து இஃதெனப்‌ பிறர்‌ 
ஐயுறுாவண்ணம்‌. அங்ஙனம்‌ ஈடிப்புழி ஊர்காவலருளொ 
ருவன்‌ போந்து புலவர்‌ வீட்டில்‌ என்னைத்‌ தேடினன்‌. 
௮ஃதணர்ந்த யான்‌ அக்காவலனை வாளானெறிந்து 
கொன்றேன்‌. 

கோன்ற பின்னர்த்‌ தடிக்கு நெஞ்சனேன்‌ தனைர்து 
கூத்தியர்குன்ற முற்றனென்‌. ஆண்டும்‌ காவலர்‌ கடத்‌ 
அருவினர்‌. அப்போழ்தினிற்‌ பறையர்‌ கோலங்கொண்டு 
வெளிப்பட்ட வென்னை அன்னார்‌ கைப்பற்றிச்‌ செல்வுழி 
அவரை வேறென்றைக்‌ கவனிக்க விடுத்து யான்‌ ஓடி 
மாடக்குளத்தினு ளிறங்கி ீர்மடையிற்‌ புகுர்து ஓவின்‌ 
இிழ்த்‌ தங்கனென்‌. தங்கியவழிக்‌ காவலரு ளொருவனு 

1 


98 மதிவாணன்‌ 


முடன்புகுர்து என்னை யண்மலும்‌ குக்தப்‌ படையா லவ 
னைக்‌ குத்தியுக்தினேன்‌; அவனும்‌ இறந்து வீழ்ந்தனன்‌; 
பின்னர்க்காவலர்‌ காராசத்தாற்‌ குத்தியபுக்கனர்‌.புகனும்‌ 
மடையின்‌ மறுபுறத்தால்‌ வெளிப்பட்ட வெனனைப்‌ 
பற்றி விலங்‌ட்டீச்‌ சறைக்களத்திட்டனன்‌ முருகன்‌. 

திறைக்களத்‌ திருந்தேற்கு வயிற்றெரிச்சல்‌ மேலிட்‌ 
டது ; அழுக்காறு தலைக்கொண்டு ; ௭ வ்வா ற்முனும்‌ 
வெளிச்சேறல்‌ கடைப்பிடித்தேன்‌. சிதை றக்‌ 
தொழில்புரிவா னொருவனிடம்‌ வலிய இருப்புத்‌ தடி 
யொன்று பெற்றுச்‌ சாளரத்தினுள்ள இரும்புக்‌ கம்பி 
களுளொன்றை வளைத்தேன்‌. வளைத்தும்‌ புரையி 
னின்றும்‌ கம்பியினொருமுனை வெளிப்போர்தது ; 
போதரலும்‌ அதனை வலிகொண்டீர் த்தப்‌ புலத்தினெ றிந்‌ 
தேன்‌. மீட்டமொரு கம்பியை அன்னணமே வளைத்துப்‌ 
பறித்து இடைவெளி படைத்துக்கொண்டு அவ்வழி 
யாய்ச்‌ சாளரத்தினேறிக்‌ ழே பார்த்தலும்‌ என்னண்‌ 
பரு ளொருவன்‌ நூலேணி வீசனன்‌. ௮௮௫ பற்றிச்‌ 
தறைக்கோட்டத்தினின்‌ றும்‌ வெளிப்பட்டேன்‌. 

அற்மனம்‌ வெளிப்பட்டு மறைந்து அரண்மனையுட்‌ 
பெண்டிர்‌ கோலத்திற்‌ புகுந்து கன்னிமாடஞ்‌ சென்று 
ஆண்டைத்‌ அயின்‌றிரா நின்ற இன்பவல்லியை, என்‌ 
னஅயிரமுதை, நால்வருதவிகொடூ கைப்பற்றிப்‌ பூவணங்‌ 
காறுஞ்‌ சென்றேன்‌. சென்றுழி மதிவானை, .என்‌ 
கூற்றுவனை, ஏ திரேகண்டு அவன மீதபாய்ந்து வாளோச்‌ 
'சுதனும்‌, எப்பொழுஅம்‌ எதற்குஞ்‌ சத்தனாயிருக்கு மவ்‌ 
விளைஞன்‌ றிதேனும்‌ வெருளாது வாள்‌ கைக்கொண்டு 
நின்றனன்‌. 


குற்றவாராய்ச்சி 99 


அவ்வளவில்‌ யாமிருவேமும்‌ வாட்போர்‌ புரி்தேம்‌. 
புரிக்துழி இனபவல்லி என்னை யின்னனென்‌ றெய்‌ 
யாள்‌ குற்துடை வாள்‌ கொண்டு எனாதிடத்தாளை த்‌ 
அணித்தனள்‌, வீழ்ச்தேன்‌. இஃதே யென்‌ கதை. நீவிர்‌ 
செய்வன செய்ம்மின்‌. யான்‌ சாதற்கு ஒருப்பட்டேன்‌. 
ஐயன்மீர்‌! வந்தனம்‌.” 

என்ன சொல்லித்‌ தன்‌ படுக்கையிற்‌ சாய்ந்தனன்‌. 

இவவாறு மாயவன்‌ வகுத்துக்‌ கூறிய வாய்மொழி 
கேட்ட மாந்தருட்‌ சீல்லோர்‌ வியப்படைந்து மாயவனை 
அவன வன்மை பற்றிப்‌ புகழ்ந்தனர்‌ ; சில்லோர்‌ அவன்‌ 
புன்மைபற்றி அவனை யிகழ்ந்தனர்‌. இவ்வணம்‌ யாவ 
ரும்‌ பேசவே உருத்‌ தெரியாதவாறு அம்மண்டபத்தன்‌ 
கண்‌ ஒரொலி யெழுந்தது, குத்றவாராய்ச்‌ச செய்வான்‌ 
புக்க பெரியோர்கட்கெல்லாம்‌ அஅகூலமாக யாவற்றினை 
யும்‌ மாயவன்‌ தானே ஓஒப்புக்கொண்‌ டிணங்ட விட்ட 
னன்‌. இனியவர்‌ செய்யக்கடவது மென்கொலோ? 

இந்நிலையில்‌ மதிவாணன்‌ அவைக்களத்துப்பொள்‌ 
ளெனப்‌ புகுந்து மன்னனை வணக்க நின்றான்‌. அவ்‌ 
வளவிற்‌ பல்லோர்‌ எழுந்து நிற்ப, வழுதியர்பிரான்‌ 
வாழ்த்தெடுப்ப, அமைச்சரும்‌ பிறரும்‌- புகழா நின்ற 
னர்‌. மற்று மதிவாணன்‌ ஆயிடையிருந்த மாயவன து 
நிலையைக்‌ கண்ணுற்றுக்‌ கண்ணோடிக்‌ . கண்ணீர்‌ 
சொரிந்து தழுவிக்‌ கூறுவான்‌: “மோயவ ! ௪எத்தொ யிலை 
யும்‌ முடிக்கவல்ல பேராற்றலுடையாய்‌! ஆழ்கருத்தாள ! 
என்னை நின்வன்மை! என்னை நின்‌ அணிவு! என்னை நின்‌ 
மனத்தின்றிட்பம்‌!என்னை நின்‌ அறிவினெட்பம்‌!நின்னொ 


டு யான்புரிந்த வாட்போரின்கண்‌ யான்‌ கண்ட்‌ நின்‌ கைந்‌ 


100 மதிவாணன்‌ 


நலமென்னே ! நொடிப்பொழுதினுள எப்படி.யுக்‌ தரும 
வல்ல நின்‌ மெய்ர்கலமென்னே! இன்று காலையன்றே 
யான்‌ நின்னை யெதிர்த்துப்‌ போர்‌ செய்தது? நீ வீழ்ந்த 
பின்றை நின்‌ கூற்றினானும்‌ உழையிருந்தார்‌ கூற்றினானும்‌ 
£ மாயவனென்பது உணர்ந்தேன்‌. நின்‌ கரவுகோலம்‌ 
என்னையும்‌ மயக்ற்று. ஐய ! மாயவ ! யான்‌ நின்‌ வீர்‌ 
கண்டு பேருவகை பூவா நின்றேன்‌. என்னால்‌ நினக்கு 
நேர்ந்த தீங்குகள்‌ எவையே யாயினும்‌ எத்துணையவே 
யாயினும்‌ அவையிற்றைப்‌ பொருட்படுத்தாது பொறை 
பாராட்டி மறத்திகண்டடாய்‌”” என்பதுகேட்டமாயவனுங்‌ 
கண்ணீர்‌ சொரிந்து வாய்விடத்‌ தழுதனன்‌; ஆயிடையிருர்‌ 
தாரனைவரும்‌ மதிவாணனை நன்குமதித்துப்‌ பேசக்கைம்‌ 
முழக்கஞ்செய்து களிகூர்ந்தனா. 

இதுநிற்க, நீதியந்தலைவர்‌ சொக்கநாதர்‌ எழுந்து 
மாறர்‌ பெருமானை ரோக்‌, ஜயனே ! யாம்‌ மேற்‌ 
கொண்ட குற்றவாராய்ச்சு மிக வெளிதின்‌ முடிந்தது 
காண்‌. மாயவனும்‌ ஒன்றையு மொளித்தலின்‌ றி யாவற்‌ 
றையு மொத்துக்கொண்டனன்‌. அவன்மே லேற்படூங்‌ 
குற்றங்களாவன: கலகஞ்‌ செய்தல்‌, கொலைமுயற்ச, 
குறியே டழிவுமுயறல்‌, கொலைதூண்டல்‌, கொலை, சுறை 
யினின்றோடல்‌,; ஆட்களவு முதலியனவாம்‌. தண்ட 
நூலிற்கூறியாங்கு, அரசனொடுமுரணிக்‌ கலகஞ்செய்தார்‌ 
வரையினின்‌ அருட்டப்‌ பெறுவர்‌; கொலை முயன்றார்‌ 
பன்னீராண்டு சறைக்களத்‌ இடப்பெறுவர்‌; குறியேடு 
களை யழிப்பான்‌ முயன்றவர்‌ பதிற்றாண்டு காவற்‌ சிறை 
யகஞ்‌ செறிக்கப்‌ பெறுவர்‌; கொலை தூண்டினார்‌ எஏழாட்‌ 
டைச்‌ சிறையிடு பெறுவர்‌; கொலை புரிந்தார்‌ தாமும்‌ 


குற்றவாராய்ச்‌சி 101 


கொல்லப்படூவர்‌; சீறையினின்‌ முந்‌ தப்பியோடினார்‌ % 
நிலமகட்குத்‌ திருமார்பு நல்குதல்‌ வேண்டும்‌; ௮ல்லாக்‌ 
கால்‌ ர்‌இர்‌ திரநிலை பெறுதல்‌ வேண்டும்‌; ஆட்களவு செய்‌ 
தார்‌ கைகுறைப்பவும்‌ கண்‌ சூலவும்‌ பெறுவர்‌. ஒத்‌ 
தன்‌ முறை யிவவாறுக, மேற்கூறிய குற்றங்கள்‌ யாவும்‌ 
ஒருவனே செய்தனவாமா தலிற் £பலதட்டிற்‌ கொரு 
முழுக்கு' என்றாற்போல ஒருவகையா ஹணெைறத்தலே 
ஏற்புடைத்தாகும்‌. (தலைக்கு மிஞ்சன தண்டமில்லை' 
யாதலின்‌ அஃதேமாயவன்றிறத்து விதிக்கப்படவதாகும்‌'” 
ஏன்று கூறி நின்றனர்‌. இதுகேட்டு மாயவன்‌ செஞ்சங்‌ 
கலங்கிலன்‌. உயிர்‌ வாழ்க்கை அவனுக்கு வெறுப்பு 
விளைத்து வீட்டது. அவன்‌ தான்‌ துன்பப்‌ பெருங்‌ கட 
லில்‌ வீழ்ந்து விட்டதாகவும்‌ இன்னுஞ்‌ சுறிது போழ்தி 
அள அஆழ்ந்தழிந்து விடப்போவ தாகவு மெண்ணினன்‌. 
பின்னர்‌ மாயவன்‌ ஆவயினிருர்த நீதியக்தலைவரை 
சோக்‌இ, “(யரே! நுந்தம்‌ நடுவுநிலைமை குன்றாத்‌ தக 
வுடைமைக்குவவாநின்றேன்‌. மற்ற, நீவிர்‌ இடம்‌ அத்தண்‌ 


* நீலமகட்குத திநமார்பு நல்ததலாவது குற்றவாளி 
யின்‌ 'இருகைகளையு மிருவர்‌' பிடித்துக்‌ கொள்ள, அவன்‌ 
கால்களிரண் டையும்‌ வேறிருவர்பிடித்‌ துக்கொண்டுநால்வரு 
மாய்‌ அவனை யூசலாட்டி அவன்மார்பு தரையுறத்‌ தாக்குமாறு 
மோதியடித்தலாம்‌. 

ர்‌ இந்திரநிலை பேறுதலாவது குற்றவாளியாக்கை யெல்‌ 
கணும்‌ எரிகொள்ளயாற்‌ சுதெல்‌; ஆயிரங்‌ கண்களுடைய இர்‌ 
திரன்போல உடலெங்குஞ்‌ சுபுண்‌ பலவுறுதலின்‌ இப்‌ 
பெயர்த்தாயிற்று. முற்காலத்து ஒறுத்தல்‌ வகைகளிற்‌ பல இக்‌ 
காலத்தோர்க்கு மிகச்‌ குரூமமாய்த்‌ தோன்‌ றுதலியல்பே, 


102 மதிவாணன்‌ 


டத்தை இத்தீயேற்‌ கிசையுமாற தறிது மாற்றி யருள்க. 
அஃதாவது யான திருப்பரங்குன்‌ நமேறி வரைபாய்‌ 
தலே” என்றனன்‌. வேலவர்‌ (இதனின்‌ வேறு வழி 
யில்லை்கொல்‌?'' என்றனர்‌. 

அவ்வமயத்‌ தில்‌ ஊர்காவற்றலைவன்‌ முருகனெழுர்‌ ௮, 
யன்மீர்‌ ! ஈந்தம்‌ மாயவன்‌ என்ன தீங்குக ளியற்றி 
யிருப்பினும்‌, அவன்‌ அரசற்கு ஒராற்று அறவினனாத 
லானும்‌, தன்‌ குற்றங்களைத்‌ தானே யொப்புக்கொண்ட 
னனாதலானும்‌, மெய்ம்மொழிப்‌ புலவர்மகள்‌ கயற்கணி 
யைக்‌ காதலித்துளனாதலானும்‌, புலவரும்‌ மாயவன்‌ 
தமக்கு மருகனாதலைப்‌ பெரிதும்‌ விழை றனராதலா 
னும்‌, யாவற்றையும்‌ கருதி நாம்‌ ஒரு முடிவு செய்யலாம்‌. 
அஃதாவது ஈஞ்செல்வக்கோமகள்‌ இன்பவல்லியின்‌ இரு 
மணத்தோடு புலவர்‌ மகள்‌ கயற்கணியின்மணவின யையும்‌ 
ஒருங்கு முடித்தலேயாம்‌'' என்அரைத்தனன்‌. முருகன்‌ 
கூறியதே தனக்குமுடன்பா டென்‌ றனன்‌ மதிவாணன்‌. 
உடனே மன்னவனணாணையாற்‌ புலவர்‌ வீட்டிற்கோ ரேவு 


லன்‌ சென்‌ றனன்‌. 


இதற்கடையிற்‌ சொக்கநா தர்‌ (அறிவொளி சான்ற 
ஓயன்மீர்‌! 

௩தி யாகவு கோமைகுன்‌ றாமலு 

மேதை யேனும்‌ மினிதறி வூற்றபின்‌ 

நிதொ றுத்தலிற்‌ செம்மை பிறமுதல்‌ 

பேகை மார்செயல்‌ பேசிற்‌ பழுகரோ. (28) 

பசவ்விபெறு நியாயநனி செலுக்துழியாங்‌ கண்ணோட 

யொவ்வொருவர்க்‌ கொருநீதி யுஞற்றுதலு மறனேயோ 


குற்றவாராய்ச்சி 103 


வாய்திறந்‌ துரைமின்‌”' என்று கூறினர்‌. அ௮அதன்மே 


லெவரும்‌ பேசிலர்‌ மோனவதம்‌ பூண்டனர்‌. 
பின்னர்ச்‌ றிது சுந்‌தித்த வேலவர்‌ மோயவன்‌ என்‌ 
னதாஞ்‌ சாத்தக்க குற்றங்கள்‌ செய்திருப்பினும்‌, 
* ர்க்‌ துகண்‌ ணோடா தஇிசைபுறிர்‌ தியாமாட்டுர்‌ 
தேர்ந்‌ அசெய்‌ வதே முதை? 
*பகொலையிற் கொடியாரை வேர்கொருத்தல்டைங்கூழ்‌ 
கலைகட்‌ டதனொட ரேர்‌?” (81) 


என்ற சேந்நாப்போதார்‌ கூறியிருப்பினும்‌, நாம்‌ ஏறி 
தளவு கருணைகாட்டுதல்‌ செங்கோன்மைமயிறழ்தலாகா து 

%கேடிதோச்‌ மெல்ல வெறிக செடிதாக்க 

நீங்காமை வேண்டு பவர்‌!?? 

குற்றவாளி தன்‌ குற்றத்தை யுடனே யொப்புக்‌ 
கொண்டு நம்‌ அடியுறையாக விழ்க்தபின்றை அவற்கு 
அருள்புரிதல்‌ அறச்செயலேயாம்‌. அருளிலா அறந்தான்‌ 
அறக்கொடிது. அருளே அறத்திற்‌ குயிர்போல்வது; 
அறத்திற்கு ஒளியும்‌ புகழும்‌ அவ்வருளை. ஆதலிற்‌ றண்‌ 
டக்‌ கொடுமையைக்‌ குழைத்திலிவீர்‌”” ஏன்ற கூறியமையு 
முன்னர்ச்‌ செந்தமி மமுதமுண்டு தேக்கெறிந்‌ தஒளிரும்‌ 
நல்லிசைப்‌ புலவரும்‌ அவைக்களத்‌ தஅுற்றனர்‌. உடனே 
யரசன்‌ முதலைவரும்‌ இருக்கைவிட்டெழுந்து மெய்ம்‌ 
மொழிப்புலவரை வணங்கினர்‌. ஓ! அக்காலங்களிற்‌ செந்‌ 
தமிழ்ப்‌ புலவர்க்கருந்த மகிமையும்‌ மதிப்புமென்னே ! 
இக்காலத்தில்‌ அன்னர்படும்‌ அரந்தைகளூ மென்னே! 


*திறாக்குறள்‌ 


104 மதிவாணன்‌ 


நிற்க யாவருர்‌ தத்தம்‌ இருக்கைகளி லிருக்தபின்‌ 
னர்‌ மதிவாணன்‌ ஓடிச்சென்று புலவரைத்‌ தாட்களில்‌ 
வணங்கலும்‌, புலவைர்பிரான்‌ அண்ணலே! மதிவாண! 
அருந்தமிழறிஞ! யான்நின்‌ னொளிநிலவிற்‌ களிக்குஞ்‌ 
சகோரப்‌ புள்ளனையே யென்பதுணர்க” என்று கூறித்‌ 
தம்மருங்‌ நருந்ததோர்‌ ஆதனத்து அவனை யிருத்தி, 
அவைக்களத்‌ தள்ளோ ரனைவருக்குர்‌ தலைவனாம்‌ வீளங்‌ 
கும்‌ வேர்தனை நோக்கிக்‌ “(கோல்‌ கோடாக்‌ கோமா அன்‌ 
வாழிய!-—எந்தம்‌ வாய்மொழியுஞ்‌ சிறிதேற்‌ நருள்க: 
1 _லுருளு மன்பு மாருயி ரோம்பு 
மொருபெரும்‌ பூட்கையுமொழியா நோன்‌? பே (38) 
நோன்பெனப்பவேது. இதனைமறந்தொழுகுதல்‌ தீவினை 
புரிதலோ டொக்குங்‌ கண்டாய்‌. மற்ற, 
1இசன்பச்‌ செவ்வி மன்பதை யெய்த 
வருளறம்‌ பூண்ட லொருபெரும்‌ பூட்கையி 


னறக்கதி ராழி திறப்பட வுருட்‌”டலே (84) 


செற்கோன்மையாவது. என்னை வேண்டியாதல்‌ கண்‌ 
ணோட்டம்‌ புரிக” என்ற கூறியிருந்தனர்‌. அவ்வளவில்‌ 
வேந்தன்‌, “இதனைக்குறித்தக்‌ கருதித்‌ தக்க நியாயஞ்‌ 
செய்வல்‌”' என்றெழுதலும்‌ யாவரு மெழுந்தனர்‌. 
அவையுங்‌ கலைந்தது. 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ முற்றிற்று 


cc 


4 மணிமேகலை 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ 


__ 


முடிவுலர 

இடையில்‌ இன்பவல்லி காணாமற்போனமை கார 
ணமாக மயம்‌ யுழன்ற கோப்பெருந்தேவி செவிலிமுத 
லாயினோரும்‌ கன்னிமாடக்‌ காவன் மங்கையரும்‌ அ௮ல்கர்‌ 
திப்‌ போழ்தினில்‌ மீட்டும்‌ அவளைக்‌ காணப்பெற்று 
மழுங்குவிழி பெற்றொளிரும்‌ மக்களெனா, இழர்தமணி 
பெற்றொளிரும்‌ நாகமெனாக்‌, கவிழ்த்தகல முற்று மகிழ்‌ 
நாய்கனெனாக்‌, கழிபேருவகை பூத்தனர்‌. இர்நிலையிற்‌ 
பாண்டியர்‌ குலதிலகர்மாவீரவள்ளலார்‌ மதிவாணனோடும்‌ 
ஆயிடைப்‌ புகுதலும்‌, இன்பவல்லி எழுந்து போந்து, 
“&இன்றன்றே யான்‌ மறுபிறவி பிறந்தேன்‌, எந்தாய்‌ ! 
நம்‌ குலக்கிமுக்குநேராதவா று அங்கயற்கணம்மையென்‌ 
னைக்‌ காத்தருளினள்‌ ”' என்று கூறிப்‌ பணிரந்தனள்‌. 

அரசனும்‌ அவளை வாரியெடுத்து, ஏனையோரை 
யேகவிடுத்து, மதிவாணனோடம்‌ இன்பவல்லியோடும்‌, 
மாயவனைப்பற்றி யுசாவினன்‌. மதிவாணன்‌ தான்‌ அவை 
க்களத்‌ துரைத்ததையே மீண்டும்‌ வற்புறத்துரைப்பா 
யினான்‌. இன்பவல்லி தன்‌ தாதையை ரோக்கி, ன்‌ 
தேவன்‌ இதன்கண்‌ யாது கூறியிருப்பினும்‌ அஃதே 
யானுஎ்‌ கூறத்தகுவது. என்னாருயிர்க்‌ குரிசல்‌ கூற்‌ 
றொெூம்‌ யான்‌ முரணற்பாலெ னல்லேன்‌” என்றுரைத்து 
விட்டனள்‌. “(அன்றேல்‌ முருகன்‌ கூற்றன்றே வலி 
யுறுவதாகின்றது; இத்தகைய தயனையும்‌ இவ்வுலகில்‌ 


வைப்பதோ ?”' என்று தனக்குள்ளே முனனென்வேரந்த 


106 மதிவாணன்‌ 


னும்‌. “புலவர்‌ நிலை மிகவு மிரங்கத்தக்கது”' என்றான்‌ 
மதிவாணன்‌. “புலவர்‌ மகள்‌ கயற்கணியும்‌ என்னிடம்‌ 
இறிது போழ்திற்கு முன்னே போர்து, தன்னைப்‌ பற்‌ 
றியுக்‌ தனாது தலைவன்‌ மாயவனைப்பற்றியுக்‌ தகவுரைத்த 
ஏற்பிக்குமாறு மிகவுமிரந்‌ து வேண்டினள்‌”' என்றனள்‌ 
இன்பவல்லி. அதன்மேல்‌ வழுதயும்‌ அற்றேல்‌ அம்‌ 
விருப்பத்தின்‌ வண்ணமே யாவற்றையும்‌ முடிப்பல்‌'்‌ 
என்றான்‌. 

பின்னர்‌ வழிராட்‌ பிற்பகற் போழ்தத்து மீட்டம்‌ 
அவை கூடிற்று, யாவரும்‌ மன்னவன்‌ வாய்மொழியை 
யெதர்பாரா நின்றனர்‌. தம்மகள்‌ கதி யாதாய்முடி யுமோ 
வென்ற தஅடிக்குமன த்தினர்‌ புலவரும்போர் திருந்தனர்‌, 
மாயவன்மட்டில்‌ வந்திலன்‌. அப்போழ்‌அ, சொக்கநாதர்‌ 
எழுந்து புன்னகை புரிக்து, “மாயவன்‌ வரை பாய்தலே 
அவற்கேற்ற தண்டனை; மற்று, இன்பவல்லியார்‌ மண 
வினைக்‌ காலத்தில்‌ நம்‌ நாட்டின்கணுளளா ரனைவரும்‌ 
மூழ்‌ றந்திருத்தல்‌ கருதி, முன்னர்ச்‌ சறைக்கோட்ட 
முற்றாரும்‌ சிறைவீடு பெருவரன்றே? அவர்போல, நம்‌ 
மாயவனும்‌ காலறையாய பின்னரும்‌ ஒறக்கப்பெறொத 
விடீக்கப்பெற்றனன்‌ ”” என்று கூறியவளவில்‌ யாவருங்‌ 
கைகொட்டி யார்த்தனர்‌. புலவரும்‌ மழ்ந்து வேந்தனை 
வாழ்த்தினர்‌. கலங்கிய வுளளங்களெல்லாந்கெளிவடைக்‌ 
தன. வாடிய முகங்களெல்லாம்‌ மலர்ந்து சறந்தன. இவ்‌ 
வினிய முடிவு கேட்டாரனைவரும்‌ ஆலவாயிற்‌ பெருமா 
னடிகளின்‌ அருட்டிறத்தை வியந்து கொண்டாடினர்‌. 

முன்னர்‌ முருகன்‌ முதனாள்‌ அவைக்களத்தறைந்‌ 
தாங்கு; புலவர்‌ மகள்‌ கயற்கணியின்‌ மணவினையை 


தார க்‌ 
Ee Ay. i 


அ. 


முடிவுரை 107 


யும்‌ இன்பவல்லியார்‌ மணவினையோடும்‌ ஒருங்கு முடித்‌ 
தல்‌ வேண்டியும்‌, முதற்கண்‌ வகுத்த ஈன்முகூர்த்த நாள்‌ 
இடையிீபபட்டுக்‌ கழிக்தமை பற்றியும்‌, வேறோர்‌ ஈன்‌ 
ளை வஞுக்கப்பெற்றது. அதற்குள்‌ மாயவன்‌ சிந்தினத்‌ 
தினு வொருவனாயினனேனும்‌ சுகப்பேறடைந்தனன்‌. 
இதற்கிடையில்‌ மதிவாணனும்‌ அடிக்கடி அவனை மருத்‌ 
அச்சாலையிற்‌ சென்று பார்த்து வந்தனன்‌. மதிவாணற்‌ 
கும்‌ மாயவற்கும்‌ வரவர நட்பு மேம்பட்டது. இவ்‌ 
வாறே இன்பவல்லியுங்‌ கயற்கணியிடத்தின்‌ அன்பு 
பாராட்டி வந்தனள்‌. கொடிய பகைஞு ரிருவரும்‌ உயிர்‌ 
ஈண்பராயின ரென்றக்கால்‌ இவ்வுலகின்கண்‌ முடியாத 
பொருளு முண்டோ?_—என்னே அதிசயம்‌! 

பின்னர்ச்‌ சீன்னாட்கள்‌ கழிந்த பின்றை மதி 
வாணாற்கும்‌ இன்பவல்லிக்கும்‌அங்கிசான்றாய்‌,அந்தணர்‌ 
ஜயர்‌ முனிவர்‌ முதலிய யாவர்‌ முன்னிலையினும்‌ மண 
வினை நிகழ்ந்தது; அப்போழ்தே மாயவனுங்‌ கயற்கணி 
யைக்‌ கைப்பிடித்து மகிழ்ந்தனன்‌. நாடெல்லாம்‌ மதிழ்ந்‌ 
அ. 

இன்ப வல்லியோ டெம்மதி வாணனு 

மன்பு சான்ற கயற்கணி யங்கனை 

வன்பு யிக்கொளிர்‌ மாயவன்‌ நன்னொடருிர்‌ 

அன்ப யின்றிச்‌ ச த்திவண்‌ வாழ்கவே. (35) 


ஒன்பதாம்‌ அத்தியாயம்‌ ழற்றிற்று 


திநச்சிற்றம்பலம்‌ 


சேய்யுண்‌ முதற்‌ குறிப்பகராதி 


[* உகெகுறியுற்றன மேத்கோட்‌ பாக்களாம்‌ | 


முதற்குறிப்பு 
அரசனுங... 
*அருளுமனபு ... 
௮ றிவொடுங்கி... 
அனபுக்குரி 
அன்போடரு ... 
ஆகையின்மா 
ஆடனமறந்‌ 
*இன்பசசெவ்வி 
இன்பவல்லி 
எப்போ து 
தானந்த 
இன்பவடி 
என்றனரெ 
என்றென்றலை ... 
ஒத்தஈல ... 
*லர்க்‌ துகண்‌ 
ஈகடிதோச்‌ச 
கணடவக 


கண்டனன்‌ 


பக்கம்‌ 


81 


முதற்குறிப்பு 
கண்ணில்யாக்‌ ... ... 82 
காவிற்புகுக்‌ ... ஃஃ 2 
*கொலையிற்கொடி ... 101 
கொள்விடத்தே முக்‌ 
*சினமென்னுஞ்‌ ... 69 


சசவ்விபெறு a1 
தன்ணிதய oo 
தவிகிதா லை வக்‌ 
*ஜதேன்பா லுக்‌ 8 
*நட்டான்‌ த்‌ 
நாளத்தா க ல கத்து 
நி 0 துத்‌ 051 12! 
பேண்களி ... 50 
பெண்ணே! ... .. 88 
மக்தரமலை க 
யாணர்மே RE 
விம்மினர்‌ காப த்க்‌ ம்‌ 


சென்னைக்‌ கிறிஸ்தவ 
கலாசாலைத்‌ தலைமைத்‌ தமிழ்ப்‌ பண்டி தராயிருந்த 
வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார்‌, பி.ஏ. 


அவர்‌ கள்‌ இயற்றியவை 


E. கலாவதி 2-08 


இஃது ஒரு புதிய தமிம்‌ நாடகம்‌. மகளி ராடவர்‌ 
மகிழ்‌ சிறந்து படிக்கற்பாலது. கதையினடியாய்ச்‌ சிறப்பு 
வாய்ந்த நீதிகள்‌ பல கட்டைப்பது, கற்றாருங்‌ கல்லா 
ருங்‌ கண்‌டு, ஒருங்கே களிகூறத்‌ தகுவது. ஸ்ரீமான்‌ 
டி. ராமகிருஷ்ண பிள்ளை 8.4, ஈர, F.R.H.S., 
அவர்களுடைய முகவுமையுடன்‌ கூடிய அ. 


2. தமிழ மொழியின்‌ 
வரலாறு (காலிகோ) lL. 0-20 
இது தமிழ்ப்‌ பாஷையின்‌ தோற்றம்‌,தொன்மை, 
வளர்ச்ச, வேறுபாடு, சிறப்பு, சீர்‌ திருத்தம்‌, சரித்திரம்‌ 
முதலியன கூறும்‌ ஓர்‌ அரிய தமிழ்நூல்‌. யாவரும்‌ எளி 
தில்‌ அறிந்து கொள்ளத்தக்க செந்தமிழ்‌ வசன நடை 
யில்‌ எழுதப்பட்ளேளது. தமிழர்‌ எவர்க்கும்‌ இன்றி 
யபையாதஅு. பி.ஏ. பரீகைஷக்குப்‌ பாடமான அ. 
9. தமிழ்‌ மொழியின்‌ | 
வரலாறு (சுருக்கம்‌) 0 8 0 
இஃது ஹைஸ்கூல்‌ மாணவர்க்கு உபயோகமாகு 1 


மாற ஷே பெரிய புத்தகத்திலிருந்தே சுருக்கப்பட்டது.. 


்‌ ) 34 (i el 0௨, 


110 


4. ரூபாவதி (கலீகோ) 1 4 0 


இது ஓர்‌ புதிய தமிழ்‌ நாடகம்‌. ஆடவரும்‌ பெண்‌ 
டிரும்‌ அகமகிழ்ந்து வாசக்கத்‌ தக்கது. கதையின்‌ மூல 
மாய்ச்‌ கறந்த நீதிகள்‌ பல கற்பிப்பது. எப்‌. எ. பர்‌ 
ளைஆக்குப்‌ பாடமான அ. - 


2. மதிவாணன்‌ (காலிகோ ) 0 12 0 


இன மிகவும்‌ உயரிய செந்தமிழ்‌ கடையில்‌ இயன்‌ 
அளத. புதுவது புனேர்ததோர்‌ செந்தமிழ்க்‌ கதை. தமி 
முலகில்‌ இணையற்றது. இதனைப்‌ படிப்பவர்‌ எவரும்‌ 
இதனைக்‌ கைவிடார்‌ என்பது திண்ணம்‌. தமிழில்‌ ரற்‌ 
பயிற்ச யுண்டாக்கும்‌ கதாரத்தினம்‌, 


0. மயான விஜயம்‌ a | is | 


இஅு ஓரங்கத்‌ தில்‌ முடிந்துள்ள ஒரு தமிழ்‌ நாடகம்‌. 
முழுதும்‌ செய்யுளாகவே அமைந்துள்ளஅ. அறிஞர்‌ 
விருப்பும்‌, கவிஞர்‌ மதிப்பும்‌ பெற்றது. சுதேசமித்திரன்‌ 
ஆசரியர்‌ காலஞ்சென்ற. ஜி. சுப்பிரமணிய ஓயரவர்கள்‌, 
பி, ஏ. எழுதிய முகவுரையுடன்‌ கூடியது. அண்ணாமலை 
சர்வ கலாசாலைத்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ நா. பலராமய்யர்‌ 
எழுதிய உரையுடன்‌ கொண்டது. 


(. பாவலர்‌ விருந்து 
( காலிகோ ) E90 


(முதல்‌ நாள்‌ :-இனிமையும்‌,பு அமையும்‌; வாய்ந்த 
அநேக சுறிய செய்யுள்‌ நூல்கள்‌ கொண்டது; அங்காங்‌ 
குச்‌ சல புதிய கருத்துக்கள்‌ பொதிர்தளது. பண்டித 
ரும்‌ பாமரரும்‌ படித்துணர்ந்து பயன்பெறத்‌ தக்கது. 
அண்ணாமலை சர்வகலாசாலைத்‌ தமிழ்ப்‌ பண்டிகர்‌ 
௩ா. பலராமய்யர்‌ எழுதிய குறிப்புரையடன்‌ கொண்டஅ. 


